ஸ்ரீ 
சாரதா தேவியாரது சரிதம்‌ 


ணச்‌... 


ஸ்ரீ “eT 


ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம்‌ 
மயிலாப்பூர்‌, சேன்னை. 


1943 


All rights reserved] [விஸ அணா பன்னிரண்டு 


லல ம்‌ ்‌ | 
இஃது மயிலாப்பூர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துத்‌ 
3 தலைவரால்‌ பிரசுரிக்கப்பட்ட்து. 


5 


பதிப்பாளர்க்குரியது 


சென்னை. லிபர்டி அல்குல்‌ 


வ 3274 
அச்சடிக்கப்பட்டது. 


ப ப்ப ம்பு 


பொருளடக்கம்‌ 


டப 

பக்கம்‌ 

பிறப்பும்‌ பயிற்சியும்‌ க 
பால்‌ மணத்தில்‌ திருமணம்‌ எ 
கணவரை நாடிக்‌ காளிகோயில்‌ ஏசுதல்‌ ௧௪ 
பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை ௨௨ 
ஞானத்தாயின்‌ பதவியைப்‌ பெறுதல்‌ ...ி்‌. ௩௦ 
அத்யாத்மிக வாழ்வு ௩௬ 
தற்கொண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௧ 
நலனும்‌ பொலனும்‌ கூடிய பல நிகழ்ச்சிகள்‌ ௫௧ 
தற்கொண்டார்‌ திருமேனி அடைத்தல்‌ ௫௯ 
தீர்த்த யாத்திரை ௬௩ 
நகரத்திலும்‌ நாட்டுப்‌ புறத்திலும்‌ எக 
. அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து... ௮௩ 
அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௯௫ 
பூத வுடல்‌ நீத்துப்‌ பொன்றா உடல்‌ புகுதல்‌ ௧௦௮ 


ரி 


படல 
பி 7 
8 


கழ்‌ 


THE HOLY MOTHER 


VIITH THE KIND PERMISSION OF 
THE TRUSTEES OF THE BELUR MATH 


தா, 


| ஆ? 
4 


கத 
ஸ்ரீ சாரதா தேவியார்‌ அது சரிதம்‌ 


நு கவுக்கயக்‌ 


முதல்‌ அத்தியாயம்‌ 
பிறப்பும்‌ பயிற்சியும்‌ 

வங்காள ராஜதானியில்‌ பாங்கூரா ஜில்லாவில்‌ ஜெய 
ராம்பட்டி. என்னும்‌ இராமம்‌ ஒன்று உண்டு, இதன்‌ வட 
புரத்தில்‌ அமோதை என்னும்‌ பெயர்‌ பூண்ட சிற்று அ 
ஓன்னு ஓடுகிறது. ஊரைச்‌ சுற்றிலுமுள்ள கழனிகள்‌ 
வளம்‌ மிக வாய்க்கப்‌ பெற்றவை. நன்செய்ச்‌ சாகுபடி 
மக்களின்‌ முக்கியமான தொழிலாகும்‌. நிலமகள்‌ அரு: 
ளால்‌ உழைப்புடைய ஜெயராம் பட்டி வாகி 
களுக்கு உண்ணீருக்கும்‌ உணவுக்கும்‌ குறை யொன்று 
மில்லை. இக்காலத்தில்‌ அக்கிராமத்தை உடற்றும்‌ முறைக்‌ 
காய்ச்சல்‌ சுமார்‌ நாறு வருஷங்களுக்கு முன்பு ஆங்கு 
இல்லவே யில்லை. நோயற்ற வாழ்வு எனும்‌ குறைவற்ற 
செல்வம்‌ மாந்தர்‌ முகவிலாசத்தில்‌ மிளிர்வதாயிற்று. 
சிம்ஹவாகினி என்று அழைக்கப்படும்‌ அம்பாள்‌ அக்‌ 
இரொமத்தின்‌ அதிஷ்டான தேவதையாவாள்‌. தேவி வழி 
பாட்டில்‌ இடையிடையே கிகழ்ந்து கொண்டிருந்த திரு 
விழாக்களும்‌ ஏனைய நோன்புகளும்‌ அமைதியான காட்‌ 
டுப்புற வாழ்க்கைக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டி மகிழ்விப்பன 
வாயின. 

இச்சற்மாரிலே இராமச்சந்திர முகோபாத்யாயர்‌ 
எனும்‌ ஏழைப்‌ பிராமணர்‌ ஒருவர்‌ வாழ்ந்திருந்தார்‌. 


௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அவர்‌ நெறிதவறாத கேர்மையுடையவர்‌. ஸ்ரீ ராமபிரா 
னிடத்து அவருக்குப்‌ பரம பக்தி யுண்டு, ஒழுக்கமில்‌ 
லாதவர்களிட மிருந்து அவர்‌ எதையும்‌ தானமாகப்‌ 
பெற்றுக்கொள்வதில்லை. இன்னியல்பு, அடக்கம்‌, பணிவு 
முதலியவைகள்‌ அவருக்கு அணிகலமாயின. ஊராரை 
உடன்‌ பிறந்தாரென மரியாதையுடன்‌ அழைப்பது அவ 
ரது வழக்கம்‌. பஞ்சத்தால்‌ ஒரு தடவை பிரஜைகள்‌ 
பரிதவித்துக்‌ கொண்டிருந்த காலை, இராமச்சந்திர முகோ 
பாத்யாயர்‌ தம்மைப்‌ பற்றியும்‌ தமது குடும்பத்தைப்‌ 
பற்றியும்‌ கவலை யில்லாதவராய்த்‌ தம்‌ கைவசமிருந்‌த 
தானியங்களை யெல்லாம்‌ இறிது சிறிதாகச்‌ சமைத்த 
அன்னமளித்துப்‌ பாமராது ப௫இப்பிணியைத்‌ துடைக்க 
முயன்று வந்தார்‌. தாம்‌ வாழ்ந்திருப்பதே பிறர்‌ நன்‌ 
மையின்‌ பொருட்டு என்னும்‌ எண்ணத்தில்‌ நிலைகின்ற 
வராவர்‌ அவ்‌ வந்தணர்‌. அவருக்கு ஏற்ற வாழ்க்கைத்‌ 
அணைவியாராக வாய்த்தவர்‌ சியாமா சுந்தரி தேவி என்‌ 
யார்‌. உடலின்‌ திட்பமும்‌, ஓயா த உழைக்க வல்ல ஆற்‌ 
றலும்‌, குடும்ப காரியங்களைச்‌ செவ்வனே செய்து முடிக்‌ 
கும்‌ திறமையும்‌ அவ்வம்மைக்கு மிக வுண்டு, ஈசுவர 
பக்தியிலும்‌ மேலாம்‌ வாழ்க்கை வாழ்தலிலும்‌ பாத்தா 
வுக்கு ஏற்ற பதிவிரதையென்று அவரைச்‌ சொல்லவேண்‌ 
டும்‌. குழந்தையின்‌ இயல்பு, களங்கமற்ற நெஞ்சம்‌, 
கஷ்டப்படுவாரிடத்‌ தக்‌ காருண்யம்‌ காட்டுதல்‌ முதலிய 
மேன்மைகள்‌ அவரை விட்டுப்‌ பிரியா திருந்தன. 
ஆடம்பரம்‌ ஒன்றையும்‌ அறியாத அத்தகைய 
ஊரிலே, அறரெறியே வடிவெடுத்‌ திருந்த தம்ப திகளுக்‌ 
குத்‌ தலைப்பேறாக, கி. பி. 1858-ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 
21-ம்‌ தேதிடமார்கழித்‌ திங்கள்‌ இருஷ்ணபக்ஷம்‌ சப்தமி 
யன்று நம்‌ கதாநாயகி திருமேனி தரிப்பாளாயினள்‌, 


ட்‌ 
3 


Tn 


ட 


45 


பிறப்பும்‌ பயிற்சியும்‌ i 


பெற்றோரும்‌ மகவுக்கு சாரதாமணி என்று நாமகரணம்‌ 
சூட்டி அன்பு பாராட்டி வளர்த்து வந்தனர்‌. ' 

குழந்தைப்‌ பருவத்தில்‌, குறிப்பிடத்தக்க செயல்‌ 
ஒன்றும்‌ சாரதாமணியின்‌ வாழ்க்கையில்‌ சம்பவிக்க 
வில்லை, இராமத்துச்‌ சிறுமிகள்‌ இந்தியாவில்‌ எங்ஙனம்‌ 
வளர்கின்றனசோ, அதே முறையில்‌ இவளும்‌ வளர்ந்து 
வந்தாள்‌. மரப்பாவைகளிலும்‌ களிமண்‌ உருவங்களி 
௮ம்‌ இவளுக்கு மிகப்‌ பிரியம்‌ பொம்மைகளை த்‌ தங்கள்‌ 
குழந்தைகளாகக்‌ கருதுவது சிறுமிகளின்‌ வழக்கம்‌. 
ஆனால்‌ சாரதா மணிமட்டும்‌ அவைகளைத்‌ தேவதைகளாகக்‌ 
கருதி வழிபட்டது அவளுடைய தனியியல்பு என்று 
சொல்லவேண்டும்‌. இராமத்துச்‌ சிறுமிகளுடன்‌ கூடி 
சாரதா விளையாடுவாள்‌. ஆனால்‌ சண்டையிடுவது இவ 
ளுடைய இயல்பில்‌ இல்லா திருந்தது மன்றி மற்றச்‌ சிறுமி 
கள்‌ சண்டை யிடுவதையும்‌ இவள்‌ பார்த்துச்‌ சதியாள்‌. 
அவர்களுக்‌ கிடையில்‌ உண்டாகும்‌ சச்சரவுகளை த்‌ தீர்த்து 
வைத்து நட்பை வளர்ப்பது இவளுடைய வழக்கம்‌, இன்‌ 
னஞ்‌ கிருர்களுக்கிடையில்‌ இவள்‌ தலைவியாகத்‌ திகழ்ந்து 
வந்தது இவளுக்கே தெரியாது. 

இந்தியச்‌ சிறுமிகளுக்கு வயது வர வர, வீட்டில்‌ 
வேலையும்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாக அதிகரித்துக்‌ 
கொண்டே வரும்‌. அப்பணிவிடைகளைப்‌ பண்புடன்‌ 
செய்வதே அவர்கள்‌ பெறும்‌ பயிற்சியாகும்‌. பெண்‌ 
குழந்தைகளின்‌ படிப்பைப்‌ பற்றிப்‌ பெற்றோர்‌ கவலை 
யுறுவதில்லை. மங்கையர்‌ தம்‌ தம்‌ குல ஒழுக்கச்‌ அக்கு 
ஏற்ப வாழத்தெரிந்து கொண்டால்‌ போதும்‌ என்பதே 
அவர்களின்‌ நோக்கம்‌. சாரதாமணியும்‌ இக்‌ கொள்‌ 
கைக்கு உட்பட்டவளா யிருந்தாள்‌. தன்‌ தம்பிமார்‌ 


களைப்‌ பராமரிப்பது அவளுக்கு முதன்‌ முதல்‌ ஏற்பட்ட 


ஜம்‌! ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


வேலையாகும்‌. ஆனால்‌ ௮து அவளுக்கு ஒரு கஷ்டமான 
கடமையாகத்‌ தோன்றவில்லை. உடன்‌ பிறந்தவர்களுடன்‌ 
ஓடி யாடி விளையாடுவது, அவர்களுக்கு ஆபத்து ஒன்றும்‌ 
வாராது பார்த்துக்‌ கொள்வது, அவர்களால்‌ அன்னைக்கு. 
இடைஞ்சல்‌ அதிகமாய்‌ உண்டாகாது எச்சரிக்கை யெடுத்‌ 
துக்‌ கொள்வத-இங்ஙனம்‌ அவளுக்கு விளையாட்டும்‌ 
வேலையும்‌ இணைபிரியாது வாய்த்தன. தம்பிமார்களைச்‌ 
சாரதா பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போவாள்‌ ; அவர்கள்‌ அங்குக்‌ கற்பதை யெல்லாம்‌ இவ 
ளும்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பாள்‌. ஆனால்‌ அவள்‌ என்ன 
கற்றுக்கொண்டாள்‌, அல்லஅ கற்றுக்கொள்ளவில்லை என்‌ 
பதைப்‌ பற்றிப்‌ பெற்றோராவது உபாத்யாயராவது கவ 
லப்பட்டார்களில்லை. பிற்காலத்தில்‌ பர்த்தாவுடன்‌ வாழ்ந்‌ 
திருந்த பொழுது ராமாயணம்‌ போன்ற நூல்களைப்‌ 
படிக்க இவள்‌ வேறு சில பெண்களின்‌ உதவியைக்‌ 
கொண்டு கற்றுக்கொண்டாள்‌. ஆனால்‌ எழுதும்‌ பயிற்‌ 
தியை இவள்‌ பெறவில்லை ; எழுதவேண்டிய அவசியமும்‌ 
வாய்க்கவில்லை. 

வீட்டு வேலைகளில்‌ சமைப்பது மிக முக்கியமான அ. 
அதில்‌ சாரதாமணி தன்‌ தாய்க்கு அடிக்கடி உதவி புரி 
வாள்‌, சில வேளைகளில்‌ சமைக்கும்‌ பொறுப்பு முழு 
வதையும்‌ அவளே எடுத்துக்‌ கொள்ள வேண்டிவரும்‌. 
அனால்‌ சாதத்தை வடிக்கவோ, அன்னம்‌ நிறைந்த தவ 
லையை அடுப்பினின்று இறக்கவோ அச்‌ சிறுமிக்கு இய 
லாது போம்‌. அவள்‌ அத்தகைய கடின மான வேலை 
களுக்குத்‌ தந்தையை அழைப்பாள்‌. அவரும்‌ அன்‌ 
புடன்‌ அப்பணிகளை அவள்‌ பொருட்டு ஆற்றுவார்‌. வீட்டு 
வேலைகளைச்‌ செய்வது போன்று வயலில்‌ ஏற்பட்ட வேலை 
களையும்‌ தன்‌ சக்திக்கு ஏற்றவாறு அவள்‌ செய்து வர்‌ 


த 


பிறப்பும்‌ பயிற்சியும்‌ ௫ 
தாள்‌. கழனியில்‌ தன்‌ கழுத்தளவு நீர்‌ கிற்குமிடங்களுக்குச்‌ 
சென்ற அவள்‌ பசுவுக்காகப்‌ புல்‌ அனுப்பாள்‌. தந்தை 
யின்‌ உத்தரவுப்படி வயலில்‌ வேலை செய்த ஆட்களுக்கு 
அவள்‌ சிற்றுண்டி சுமந்தெடுத்துச்‌. செல்வாள்‌. வயலில்‌ 
அறுவடை போன்ற வேலைகளையும்‌ அவள்‌ செய்த அண்டு, 

இராமத்துப்‌ பெண்‌ ஒருத்தி சாதாரணமாக வாழ்‌ 
இன்ற வாழ்க்கையையே சாரதாமணியும்‌ வாழ்ந்து வந்‌ 
தாள்‌. அத்தகைய வாழ்க்கையினின்‌அம்‌ பொது மக்க 
ளுக்குத்‌ தக்க கல்வியும்‌ பயிற்சியும்‌ இடைப்பதில்லை 
யென்று கருதலாகாஅ. முற்காலத்தில்‌ இந்தியாவில்‌ நற்‌ 
பயிற்சியை எழுத்துப்‌ படிப்போடு இணைத்து வைத்தார்க 
னில்லை. எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்கள்‌ கணக்கற்ற 
பேர்‌ உயர்ந்த ஞானமும்‌ ஒழுக்கமும்‌ அமைந்திருக்‌ தனர்‌. 
அக்காலத்திய வாழ்க்கை முறையே அதற்குத்‌ தூண்டு 
கோலாயிற்று. பெற்றோர்‌ கொடுத்த பயிற்சி மாழுது 
மனதில்‌ படிந்‌இிருந்த.து. பிறர்க்குச்‌ சேவை புரியும்‌ 
இயல்பு புஸ்தகத்தில்‌ படித்து வருவதன்று. முதியோ 
ரைப்‌ பின்பற்றும்‌ சிறியோர்க்கு அர்த உயர்குணம்‌ தானே 
வற்தமைதிற அ. பெற்றோர்‌ கற்றுக்கொடுத்த நல்லியல்பை 
மேலும்‌ வளர்ப்பதற்குத்‌ துணையாகச்‌ சமுதாயப்‌ பழக்க 
வழக்கங்கள்‌ பல இருர்தன. தேவாலயங்களில்‌ பக்தி 
யுடன்‌ உற்சவங்கள்‌ கொண்டாடுதல்‌, புராண இதிகாசங்‌ 
களைப்‌ பாங்குடன்‌ படித்தோஅதுதல்‌, பெரியார்‌ பெருமை 
களை நாடகங்களின்‌ வாயிலாகப்‌ புகட்டுதல்‌, சத்கால 
க்பங்கள்‌ ஈடாத்துதல்‌ முதலிய சீரிய செயல்கள்‌ ௮க்‌ 
காலத்தில்‌ அடிக்கடி. கிராமங்களில்‌ கிகற்வன வாயின. 
காட்டின்‌ மேலாம்‌ கொள்கைகளையும்‌ கோட்பாடுகளையும்‌ 
ஆடவர்‌ மகளிர்‌ ஆகிய இருபாலரும்‌ எளிதில்‌ கேட்டுத்‌ 
தெரிர்து கொள்ளுதற்கு அவை பெரிதும்‌ பயன்பட்டன. 


௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


இக்காலத்து ஏட்டுக்‌ கல்வியினின்று உண்டாகும்‌ மனத்‌ 
தடுமாற்றம்‌ எதவும்‌ அக்கேள்வி முறையினின்று உண்‌ 
டாகவில்லை. 

அறிவைப்‌ பெறுதற்கு அத்தகைய தூய சந்தர்ப்பங்‌ 
கள்‌ சாரதாமணிக்குப்‌ பெரிதும்‌ வாய்த்‌ தன. நற்குடியில்‌ 
பிறந்ததன்‌ பயன்‌ முதலாயது. தன்‌ அன்னையும்‌ பிதாவும்‌ 
அவளுடைய உள்ளத்தில்‌ உயர்கிலை வடித்து . வந்தனர்‌. 
அவர்களைப்‌ பற்றிப்‌ பிற்காலத்தில்‌ பேசும்‌ பொழுதெல்‌ 
லாம்‌ அவள்‌ அவர்களைப்‌ போற்றவும்‌ பாராட்டவும்‌ செய்‌ 
தனள்‌. தன்‌ கிரொமமாதிய ஜெயராம்பட்டியில்‌ அக்காலத்‌ 
தில்‌ மேலாம்‌ வாழ்க்கையின்‌ அம்சங்களெல்லாம்‌ அமைந்‌ 
திருந்தன. அக்கம்பக்கத்தில்‌ இருந்த ஊர்களின்‌ நிலை 
மையும்‌ அத்தகையதே. அவ்வூர்களில்‌ தேவாலயங்களில்‌ 
நிகழ்ந்த திருவிழாக்களும்‌ ஏனைய ச௪த்காலக்ஷேபங்களும்‌ 
சாரதாமணியின்‌ மனதில்‌ ஆழ்ந்து பதிந்து அவள அ தெய்‌ 
வத்தன்மையை வளர்த்து வந்தன. அக்காலத்தில்‌ (hire 
கர்களிட மிருந்து அவள்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொண்ட 
சுலோகங்களையும்‌, சீர்‌. த்தனங்களையும்‌, பக்தி புகட்டும்‌ 
பாடல்களையும்‌ பிற்காலத்தில்‌ தன்னைச்‌ சரணமடைந்து 
சிஷ்யர்களுக்குப்‌ புகட்டும்படி நேரிட்டது. இளமையில்‌ 
கற்றது கல்வெட்டுப்‌ போன்று மறையாத அவள்‌ மன 
தில்‌ படிந்திருந்தது. இதற்கெல்லாம்‌ மேலாக இளம்‌ 
பிராயத்திலேயே புக்ககத்தில்‌ பர்த்தாவிடம்‌ அவள்‌ கற்ற 
பாடம்‌ இணையற்ற தாயிற்று. அத்தகைய வாய்ப்பு எல்‌ 
லார்க்கும்‌ கிடைப்ப தன்று. வாழ்க்கையின்‌ முடிவான 
லட்சியம்‌ இன்னதென்று தெரிம்து அதைத்‌ தானே 
அடைந்தது மன்றிப்‌ பிறர்க்கும்‌ அதைப்‌ பகுத்தளிக்க 
வல்ல ஆற்றலை அக்கல்வியினின்றும்‌ அவள்‌ பெறலானாள்‌. 

தட்‌ 


ல 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
பால்‌ மணத்தில்‌ இருமணம்‌ 
ஜெயராம்பட்டிக்கு அருகாமையில்‌ மேற்றிசையில்‌ 


சிகூர்‌ எனும்‌ ரொமம்‌ ஒன்ற உண்டு, சாரதா மணியின்‌ 


தாயார்‌ யொமா சுந்தரி தேவியின்‌ பிறப்பிடமாகும்‌ அவ்‌ 
வூர்‌. ஆங்கிறாக்கும்‌ வேன்‌ கோயிலில்‌ ஆண்டு தோறும்‌ 
திருவிழா ஈடைபெறவ அண்டு. அதுபோழ்து அண்டை 
யயலில்‌ உள்ளவர்க ளெல்லாம்‌ அங்குக்‌ கூடுவார்கள்‌. 
கோவிலில்‌ வந்தனை வழிபாடு செய்துவிட்டு வேடிக்கை 
வினோதங்கள்‌ பார்ப்பது லாது நோக்கமாகும்‌. பஜனை 
பண்ணுவதும்‌, பக்தி புகட்டும்‌ கதா பிரசங்கம்‌ கேட்ப 
தம்‌ வேறு சிலரது கருத்தாகும்‌. ஸ்ரீமதி இயாமா சுந்தரி 
தேவியும்‌ ஒரு வருஷம்‌ அங்கே சென்றிருந்தார்‌. தாங்கள்‌ 
போம்‌ இடங்களுக்‌ கெல்லாம்‌ தங்கள்‌ குழந்தைகளையும்‌ 
அழைத்துச்‌ செல்வது காய்மார்களது வழக்கம்‌. அம்‌ 
முறைக்கு ஏற்ப இவ்வம்மையாரும்‌ தமது செல்வி சாரதா 
மணியை உடனமழைத்துச்‌ சென்றிருந்தார்‌. இவளுக்கு 
அப்போது பிராயம்‌ மூன்று, கதா காலக்ஷேபம்‌ இனிஅ 
முற்றுப்‌ பெற்றது. முதியவர்கள்‌ அமர்ந்த வண்ணமே 
நானாவிதமான விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்‌ 
டிருந்தனர்‌. சிறுவர்களும்‌ சிறுமிகளும்‌ ஓலமிட்டு விளை 
யாடிக்‌ கொண்டிருந்‌ தனர்‌. 

பாவை போன்று இங்கு மங்கும்‌ ஓடி. உலவிய சாரதா 
மணியை மாது ஒருத்தி எடுத்து மடிமீது வைத்து அத 
னுடன்‌ சல்லாபமாட ஆரம்பித்தாள்‌. பெண்ணை ப்பற்றிய 
பேச்சு என்றால்‌, அல்லது பெண்ணுடன்‌ பேச்சு என்றால்‌, 
அத பெரும்பாலும்‌ மணத்தைப்பற்றிய பேச்சாவதன்றோ 


௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


ஈம்‌ தேச வழக்கம்‌! இறுமி சாரதை இவ்வழக்க த்துக்கு 
விலக்கு ஆனாளில்லை. அங்குக்‌ குலாவி விளையாடிய இளை 
ஞர்களைக்‌ காட்டி, “குழந்தாய்‌, இவர்களுள்‌ நீ யாரை 
மணந்தகொள்வாய்‌ ? சுட்டிக்காட்டு பார்ப்போம்‌?” என்‌ 
முள்‌ மங்கை. அப்போது பலருடைய கண்ணும்‌ கருத்‌ 
அம்‌ ௮க்காட்சியின்‌ மீது பாய்ச்தன. விவாஹம்‌ என்றால்‌ 
இன்னதென்று அறியாத சிறுமியின்‌ மெல்லிய சுட்டுவிரல்‌ 
அங்கே சத்காலக்ஷேபம்‌ நடைபெறுவதைப்‌ பார்க்க வக்‌ 
திருந்த, விபரீத மனப்போக்கையுடைய, சிந்தனையில்‌ 
ஆழ்ர்திருந்த கதாதரனைக்‌ குறிப்பிட்டது. இவ்வாறு 
தீங்கு தடையின்றி வந்த உத்தரம்‌ அங்றாக்‌ கூடியிருந்த 
வர்கள்‌ பால்‌ நகைப்பூட்டிய து. ஆனால்‌ விளையாட்டாக 
நிகழ்ந்த இச்சம்பவம்‌ காலக்கிரமத்தில்‌ சத்திய சங்கற்ப 
மாய்‌ முடியப்போகிறது என்பதை அப்போது யாரும்‌ 
அறிந்திலர்‌, 

ஜெயராம்பட்டிக்குத்‌ தென்கிழக்கே சுமார்‌ மன்று 
மைல்‌ தூரத்தில்‌ கமார்புகூர்‌ எனும்‌ இராமம்‌ ஒன்ற 
உண்டு, ௮௮ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹ்ம்ஸைது ஜன்ம 
ஸ்தானமாகும்‌. அந்நாளில்‌ கதாதரர்‌ என்ற பிள்ளைத்‌ 
திருநாமம்‌ படைத்திருந்த ௮வர்‌ கல்கத்தா நகருக்கு 
அருகாமையில்‌ தக்ஷிணேசுவர ஆலயத்தில்‌ காளிகா 
தேவிக்கு அர்ச்சகராய்‌ அமர்ந்திருந்தார்‌. இவ்விப்பிரர்‌ 
பால்‌ விளங்கிய விசித்திரமான மனப்போக்கைக்‌ காண 
அற்றவர்கள்‌ இவரை ஒரு பைத்தியக்காரர்‌ என்னு முடிவு 
கட்டினார்கள்‌. அவரைப்‌ பிடித்திருந்தது அருட்பித்து 
என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. இச்செய்தி 
நாளடைவில்‌ கமார்புகூருக்கு எட்டியது. கதாதரரைப்‌ 
பெற்றுவளர்த்த தாய்‌ ஸ்ரீமதி சந்திரா தேவியாரது 
மனதை இது எவ்வாறு புண்படுத்தியது என்பது சொல்‌ 


ப 


பால்‌ மணத்தில்‌ திருமணம்‌ ௯ 


லாமலே விளங்கும்‌. புதல்வனைத்‌ தமது அருகில்‌ வர 
வழைத்து வைத்துக்கொண்டு அவ்வம்மையார்‌ நானாவித 
மான இதிச்சைகளைக்‌ கையாண்டு பார்த்தார்‌. ஆனால்‌ 
ஒன்றும்‌ பலிதமாகவில்லை, 

கதாதரரது மனதை உருக்கி வாட்டுவது ஒருவித 
தெய்வீகப்‌ பைத்தியம்‌ என்று இறுதியாக எண்ணப்பட்‌ 
டது, குடும்ப காரியங்களைப்‌ பற்றியாவது அல்லது வேறு 
எந்த லெளசே விஷயங்களைப்‌ பற்றியாவது அவர்‌ கவலை 
யெடுத்‌.துக்கொள்வதில்லை, இதற்குப்‌ பரிகாரமாகக்‌ குடும்ப 
பாரத்தை அவர்மீது சுமத்தவேண்டும்‌. இதற்கு உற்றதம்‌ 
உறுதியானதுமான வழி விவாகம்‌ செய்து வைப்பது 
ஒன்றே, என்று முடிவு கட்டப்பட்டது. பல நாளைக்கு 
முன்பே பாரியாள்‌ ஒருத்தியுடன்‌ அவர்‌ இணைக்கப்பட்‌ 
டிருந்திருப்பாராகில்‌ இத்தகைய விபத்து நேர்ந்திராது, 
இனியாவது விரைந்து பெண்‌ தேவெது உசிதம்‌. இவ 
வாறு தாயாரும்‌ தமையனாரும்‌ தமக்குள்‌ கலந்து பேசுவா 
ராயினர்‌. இச்சூழ்ச்சியை அவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ கதாதர 
ருக்கு அறிவிக்கவில்லை. ஒருவேளை இளைஞர்‌ இடைஞ்சல்‌ 
செய்வாரென்று எண்ணி இரகசியமாக ஏற்பாடுகள்‌ 
செய்து வந்தனர்‌. ஆனால்‌ எங்குச்‌ சென்றும்‌ ஏற்ற 
மணமகள்மட்டும்‌ அகப்படவில்லை. பெண்‌ தேடிச்‌ சென்ற 
விடங்களிலெல்லாம்‌ விக்னெங்கள்‌ பல விளை தகொண்டே 
வந்தன. இதை நினைத்து, பெற்ற தாய்‌ பெருங்‌ கவலை 
யுற்றிருந்தார்‌. அன்னையின்‌ அயரமறிர்து அதைத்‌ 
அடைக்க விரும்பிய கதா தரர்‌ ஒருநாள்‌ ஒருவிதப்‌ பரவச 
நிஜயடைக்து, ££ ஏன்‌ இங்குமங்கும்‌ வீணே தேடியலைகின்‌ 
நீர்கள்‌ ? ஜெயராம்பட்டியிலே இராமச்சந்திர முகோபாத்‌ 
யாயர்‌ வீட்டிலே எனக்கென்று ஏற்பட்ட பெண்‌ ஒருத்தி 
இருக்கிறாள்‌. அங்குச்‌ செல்லுங்கள்‌ ? என்றார்‌. 


௧௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


இடைஞ்சல்‌ செய்வதற்குப்‌ பதிலாகக்‌ கதாதார்‌ 
உதவி புரிய வந்தது, தாயாருக்கும்‌ தமையனாருக்கும்‌ 
வியப்பூட்டியது. அவருடைய சொல்லில்‌ பெற்றோர்க்கு 
அதிக நம்பிக்கையில்லை யெனினும்‌, வேறு வகையொன்‌ 
அம்‌ தெரியாது ஏங்கியிருக்த உறவினர்‌ அவ்வண்ணமே 
ஜெயராம்பட்டிக்குச்‌ சென்று முயன்றனர்‌. இராமச்சந்திர 
மூகோபாத்யாயரும்‌ முதலில்‌ சிறிது மறுதலித்‌ அப்‌ பிறகு 
பெண்‌ கொடுக்க ஒருவாறு ஒத்துக்கொண்டார்‌. அப்‌ 
பொழுது சாரதாமணிக்கு வயது ஆறு; வரனுக்கோ 
வயது இருபத்துமூன்று, பொருத்தமற்ற அச்சம்பந்தம்‌ 
மாப்பிள்ளை விட்டாருக்கும்‌ பிடிக்கவில்லை. ஆயினும்‌ 
வேறு எங்கும்‌ பெண்‌ அகப்படாமையால்‌ அவர்கள்‌ 
அமைமனதாக அதற்கு ஒருப்பட்டனர்‌. விவாகத்‌ தூக்கு 
வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம்‌ விரைவில்‌ நடைபெற்றன. 
. 1859-ம்‌ இண்டு மே மாதத்தில்‌ சப முகூர்த்தமொன்‌ றில்‌ 
. ஜெயராம்பட்டியில்‌ சாரதாமணிதேவி வைதிக விதிப்படி. 
கதாகர சட்டோபாத்யாயருக்குப்‌ பாணிக்செசணம்‌ 
செய்து கொடுக்கப்பட்டாள்‌. 

இரு குடும்பத்தாரும்‌ ஏழையராதலால்‌ விசேஷமாகப்‌ 
பொருள்‌ செலவழித்து ஆடம்பரமாக மணச்சடங்கு. 
செய்ய இயலவில்லை, ஆயினும்‌ மணக்கோலத்தில்‌ மணாட்‌ 
டுப்‌ பெண்‌ ஆபரண மொன்றுமின்‌ றி யிருப்பது உ௫த: 
மல்லவென்று எண்ணிய சந்திரா தேவியார்‌ ஒரு தன 
வந்தர்‌ வீட்டினின்‌ று வேண்டிய பொன்‌ ஈகைகளை இரவல்‌: 
வாங்கியிருந்தார்‌. மணம்‌ முடிந்து லெ நாட்களில்‌ பெண்‌ 
கமார்புகூறுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தாள்‌. அப்‌ 
போது நகைகளைச்‌ சொந்தக்காரருக்குத்‌ திருப்பிக்‌ 
கொடுக்கவேண்டிய தாயிற்று, அனால்‌ ஆசையுடன்‌ அவை. 
களை அணிந்திருக்கும்‌ சிறுமியின்‌ மனதைப்‌ புண்படுத்த 


பால்‌ மணத்தில்‌ திருமணம்‌ ௧௧ 
வது எங்ஙனம்‌ ? மாமியாருக்கு மனக்கிலேசம்‌ உண்டா 
யிற்று; என்‌ செய்வதென்று ஏங்கியிருந்தார்‌. இதைக்‌ 
குறிப்பால்‌ அறிந்த மைந்தர்‌ கதாதரர்‌ ஓர்‌ உபாயம்‌: 
செய்தார்‌. தமது இளம்‌ மனையாள்‌ இரவில்‌ உறங்கிக்‌ 
கொண்டிருர்தபோ அ, அவளது நித்திசைக்குப்‌ பங்கம்‌ 
ஒன்னும்‌ செய்யாது, அணிகளையெல்லாம்‌ அதி சாமர்த்‌ 
தஇயமாகக்‌ கழற்றி யெடுத்து, சொந்தக்காரர்‌ வீட்டுக்கு 
அன்னையின்‌ மூலம்‌ அனுப்பி விட்டார்‌. காலையில்‌ எழுந்த 
சாரதை தனது மேனிமீது .ஈகையொன்றையும்‌ காணாது 
இசைத்து, ஏமாப்புற்று, விம்மி விம்மி அழு ஆரம்பித்‌ 
தாள்‌. அப்போது அவளது அயரத்தைக்‌ கண்டு சதியா த. 
சந்திரா தேவியார்‌ அவளை வாரி யெடுத்து, மடிமீது 
வைத்து, கண்ணீர்‌ துடைத்து, ஆறுதல்‌ சொல்லி, 
அழுகையை நிறுத்தினார்‌. “£ கண்ணே, நீ கவலைப்படாதே... 
வயத வரும்போது கதாதரன்‌ ஒப்பில்லா உயர்‌ தன்மை. 
யில்‌ உன்னை அலங்கரிப்பான்‌ ?? என்றார்‌. மாமியார்‌ 
மொழிந்த இக்கூற்று அழிவிலாத ஆத்மீசத்‌ துறையிலே 
முற்றும்‌ நிறைவேறுவதாயிற்று. 

தங்களது குமாரத்திக்கு நேர்ந்த குறையை அறிய 
லான அன்னையும்‌ பிதாவும்‌,' சம்பந்தியார்‌ சந்திராதேவி' 
யின்மீது மனங்கோணி, மகளை ஜெயராம்பட்டிக்கு 
அழைத்துக்கொண்டு போய்‌ விட்டனர்‌. விரும்பத்தகாத 
இக்கிகழ்ச்சியானது சந்திரா தேவியாரை மீண்டுமொரு 
முறை துன்பத்தில்‌ ஆழ்த்தியது. ஆனால்‌ சமயோசித 


புத்தியுடைய கதாதரர்‌, “தாயே நீ தஅயரப்படவேண்‌ 


டாம்‌. அக்னி சாக்ஷியாக, உலகறிய நிகழ்ர்த திரு. 
மணத்தை இனி அவர்கள்‌ எங்ஙனம்‌ விலக்க அல்லது 
மறுக்க முடியும்‌ !? என்று சொல்லித்‌ தேற்றினார்‌. 


௧௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பிறகு மாதங்கள்‌ பதினெட்டு கழிந்தன. 1860-ம்‌ 
வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ சாரதைக்கு வயது ஏழுஆயிற்று. 
பெண்ணுக்கு வயத ஏழு ஆகும்பொழுது பெண்ணும்‌ 
மாப்பிள்ளையும்‌ மாமனார்‌ வீடு போவது” என்ற குலச்‌ 
சடங்கு ஒன்னு நடைபெறுவதுண்டு, அதை நிறைவேற்று 
தற்காக கதாதரர்‌ அப்பொழுது ஜெயராம்பட்டிக்குச்‌ 
சென்றிருந்தார்‌. அக்காலத்தில்‌ அவருக்குக்‌ குற்றேவல்‌ 
புரிந்துவந்த அவரது அத்தையாரின்‌ பிள்ளை ஹிருதயரும்‌ 
அவருடன்‌ சென்றிருந்தார்‌. இவர்களுடைய வரவை 
அறிந்த இளம்மடந்தை சாரதை நாணி, வீட்டின்‌ ஒரு 
மூலையில்போய்‌ ஒளிர்‌. து கொண்டாள்‌. ஹிருதயருக்கு 
கதாதராது தெய்வத்தன்மை ஒருவாறு புலனாயிருந்த.து. 
ஆதலால்‌ அவருக்குற்ற இல்லாளை விதிப்படி வணங்குவ தூ 
மூறையென்னறு கருதிய இவர்‌ கையில்‌ சந்தனமும்‌ புஷ்ப 
மும்‌ ஏந்தி, சிறுமி மறைந்திருக்கும்‌ இடத்தைக்‌ தேடிக்‌ 
கண்டுபிடி த்து அவளத அடியிணையில்‌ அர்க்கியம்‌ 
படைத்து வந்தனை வழிபாடு செய்தார்‌. சில நாளைக்குப்‌ 
பிறகு கதாதரர்‌ பாரியாளுடன்‌ கமார்புகூர்‌ வந்தார்‌. 
இப்பொழுது அவர்‌ தக்ஷிணேசுவரத்திலிருந்து தம்‌ 
கிராமம்‌ வந்து வருஷங்கள்‌ இட்டத்தட்ட இரண்டு ஆய்‌ 
விட்டன. ஆதலால்‌ தமது தூய கருமத்தை நாடித்‌ 
திரும்பவும்‌ அவர்‌ தக்ஷிணேசுவரம்‌ ஏகினார்‌. சாரதையும்‌ 
புக்ககம்‌ விட்டுப்‌ பிறந்தகம்‌ போனாள்‌. 

இந்தியாவில்‌ இல்லறம்‌ ஒர்‌ உயர்ந்த வாழ்க்கை 
முறையாக எப்பொழுதும்‌ கருதப்பட்டு வர்‌ துள்ள. 
மணம்‌ புரிவது வெறும்‌ சிற்றின்ப வாழ்க்கைக்கு அனுமதி 
கொடுப்பதற்காக வன்று, இருவர்‌ கருத்தும்‌ ஒருமித்த 
தர்மத்தில்‌ செல்லு தலே அதன்‌ லட்சியம்‌. தம்பதிகளின்‌ 
மனது முற்றிலும்‌ பண்பட்டபிறகு உலக நன்மையின்‌ 


[1 இது 


பால்‌ மணத்தில்‌ திருமணம்‌ ௧௩. 


பொருட்டு இரண்டொரு சத்புத்திரரைப்‌ பெற்றெடுத்து 


விட்டு ஞான வாழ்க்கையைக்‌ கைக்கொள்ளுதலே ௧௫ 
கஸ்த ஆச்ரமத்தின்‌ நோக்கமாகும்‌. முன்பு ஒரு காலத்‌ 
தில்‌ ஆண்‌ பெண்‌ ஆகிய இரு பாலாரும்‌ வயது முதிர்ந்த 
பின்பே, மேலும்‌ கலைஞானங்களில்‌ தேர்ச்சியடைந்த 
பின்பே, விவாகம்‌ செய்துகொள்ள அனுமதிக்கப்பட்ட 
னர்‌. முறையுடனே செய்தால்‌ பாலிய விவாகமும்‌ பெரு 
நன்மை பயக்கவல்லது என்று அறிந்த ஆன்றோர்‌ காலக்‌ 
கிரமத்தில்‌ அதைக்‌ கடைப்பிடிக்கலாயினர்‌. மேலான 
லட்யெத்தில்‌ கருத்து வைக்கா தவர்கள்‌ பாலிய விவாகத்தி 
னின்று நன்மை எதையும்‌ பெறமுடியாது, அதனால்‌ 
நன்மையைவிடத்‌ தீமையே அவர்களுக்கு அதிகமாய்‌ 
விளையும்‌. கிரகஸ்த ஆச்ரமத்தின்‌ புனிதத்தை சமுதாயம்‌ 
மறந்துகொண்டு வருகையில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ தமத 
வாழ்க்கையின்‌ வாயிலாக அதன்‌ உயர்வை விளக்கிக்‌ 
காட்டினார்‌. “மானுடா, நீ விவாகம்‌ செய்துகொண்ட 
படியால்‌ சிற்றின்பத்தை வேண்டியவாறு கைக்கொள்ளலா 
மென்று கருதாதே? என்று அவர்‌ உபதேசித்ததற்கு. 
இலக்காகத்‌ தாமே அடக்கமே வடிவெடுத்து இலங்கினார்‌. 
பால்‌ மணம்‌ மாறுதற்கு முன்பே மணமகளாக சாரதா 
தேவியார்‌ அவருக்கு வாய்த்தார்‌. அவர்களுக்‌ கடையே 
ஏற்பட்ட இணக்கம்‌ உடல்‌ சம்பந்தமான தன்று. முன்‌ 
னனைய மேலோர்‌ வகுத்தபடி இல்லறம்‌ எனும்‌ நல்லற த்தை 
நிலைகிஅ த்திக்‌ காட்டவே ஸ்ரீ சாரதா சமேதராய்‌ ஸ்ரீ ராம 
இருஷ்ணர்‌ அவதரித்தார்‌. 


டட 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
கணவரை நாடிக்‌ காளி கோயில்‌ ஏகுதல்‌ 
காலச்சக்கரம்‌ சுழல்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ 
தக்ஷிணேசுவரத்தில்‌ கடுந்தபசு புரிகிறார்‌. மறு உடலைப்‌ 
பற்றிய உணர்ச்சி. அவருக்கில்லை ; பின்பு உறவினரைப்‌ 
பற்றி எண்ணவத எங்ஙனம்‌? அவரது மனத்‌ தகத்தை 


விட்டு இளம்‌ மனையாள்‌ HACC) மறைந்துபோய்‌ ' 


விட்டாள்‌! . 

பெற்றெடுத்த தாய்‌ ஸ்ரீமதி சியாமா சுந்தரி தேவி 
யின்‌ பராமரிப்பில்‌ புதல்வி சாரதை வளர்ந்து வருகிறாள்‌. 
நாட்டுப்புற வாழ்க்கை அவளுடைய தூய இயல்புக்கு 
முற்றிலும்‌ பொருந்தியதா யிருக்கிறது. உள்ளும்‌ புறமும்‌ 
சாந்தி கூடிகொள்கிற து. களங்கமற்ற இன்பம்‌ தய்ப்பவ 
ளாய்‌ அவள்‌ காலங்‌ கழிக்கிறாள்‌. இங்கனம்‌ இன்னும்‌ 
ஏழு ஆண்டுகள்‌ கழிகின்றன. ்‌ 

ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ மறுபடியும்‌ கமார்புகூர்‌ வக்‌ 
இருக்கும்‌ செய்தி சாரதா தேவிக்குத்‌ தெரிவிக்கப்பட்ட த. 
அவளும்‌ அச்செய்தியை இன்புடன்‌ கேட்டாள்‌. அவ 
ருக்கு அப்பொழுது வயத பதினான்கு. விளையாடும்‌ 
இயல்புடைய குழந்தைப்‌ பருவத்தைக்‌ கடர்திருந்தாள்‌. 
அறிவு வளர்ச்சியையும்‌ ஏகதேசம்‌ பெற்றிருந்தாள்‌. 
வாழ்வு சம்பந்தமான விஷயங்களைக்‌ கருத்துடன்‌ இரகிக்‌ 
கும்‌ வல்லமை அவ்வனிதைக்கு வந்திருந்தது. தன்‌ 
கணவரைக்‌ காண வரவேண்டுமென்று வேண்டப்பட்ட 
பொழுது அவள்‌ மகிழ்வுடன்‌ இசைந்து சென்றாள்‌. 
இதபரியந்தம்‌ இல்லாளப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ சிந்தியா 
திருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணரும்‌ இப்பொழுது தமது 


24 
ப:3320 


கணவரை நாடிக்‌ காளிகோயில்‌ ஏகுதல்‌ ௧௫ 


பொறுப்பை முற்றும்‌ உணரலானார்‌. எத்தகைய எண்‌ 
ணத்துடன்‌ அவள்‌ தம்மை நோக்கி வந்திருக்கிறாள்‌ 
என்பது அவருக்குத்‌ தெளிவுற விளங்கிற்று, கணவனைக்‌ 
கடவுளெனக்‌ கருதுவது மனைத்தக்க மாண்புடையாள்‌ 
செயல்‌. அத்தகைய இயல்புடையவளை இன்புறச்‌ செய்‌ 


வதும்‌ த்‌ அரபா கணவனுக்கே சாலும்‌, 
. ~ எவவ 


பால்‌ ப பொல்களி ப்‌ 
அன்பினின்ன வடி டசி 
த ஒருவாறு 


தத்தையும்‌, அவர்‌ பாராழுடி 
தெய்வத்தன்மையையும்‌ 
கொண்டாள்‌. கடவுளை பறி 
பயன்‌ என்று அவர்‌ அந்த ஆ ம ( 

னார்‌. கடவுளிடத்துப்‌ பக்தி ல தல்‌, ஆகைத்தவர்க்குத்‌ 
தன்‌ கடமைகளைத்‌ திருந்தச்‌ செய்தல்‌ முதலியன அவளுக்‌ 
குக்‌ கற்பிக்கப்பட்டன. அன்புடன்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ 
புகட்டிய இம்மேலாம்‌ எண்ணங்கள்‌ சாரதையின்‌ மனதில்‌ 
ஆழ்ந்து பதிந்தன. அதற்கெல்லாம்‌ மேலாக அவருடைய 
தூய அன்புக்குத்‌ தான்‌ பாத்திரமானதை எண்ணி அவள்‌ 
ஒப்பில்லா உவகை கொண்டிருந்தாள்‌. அவளுடைய 
வாழ்க்கையில்‌ பெரும்‌ மாறு தல்‌ உண்டாவதற்கு இதுவே 
முதல்‌ காரணமாயிற்று, தான்பெற்ற அருட்செல்வத்தை 
மறக்கவும்‌ அவளுக்கு இயலவில்லை, இதைக்‌ குறித்துப்‌ 
பிற்காலத்தில்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌ தம்‌ சிஷ்யர்களுக்குப்‌ 
பகர்ந்ததாவது --“ அப்போது பேரானந்தம்‌ நிறைந்த 
பூரண கும்பம்‌ ஒன்னு என்‌ உள்ள த்தில்‌ வைக்கப்பட்டது 
போன்று நான்‌ உணர்ந்தேன்‌. அந்த அனுபவம்‌ மாமுது 
என்‌ மனத்தகத்துக்‌ குடிகொண்டிருந்தது. இந்த ஆனந்‌ 
தத்தைச்‌ சொல்லால்‌ விளக்குவது எளிதன்று, ? 


௧௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ மூன்று அல்லது நான்கு மாதங்‌ 
கள்‌ கமார்புகூரில்‌ வந்து தங்கியிருந்தார்‌. பிறகு அவர்‌ 
பழையபடி தக்திணேசுவரத்தக்குத்‌ திரும்பிவிடவே, 
அவருடைய அருளுக்குரிய ஈல்லாளும்‌ தன்‌ பெற்றோர்‌ 
இருப்பிடம்‌ போய்ச்‌ சேர்ந்தாள்‌. முன்போலவே கிராம 
வாழ்க்கை அமைதியாக நடைபெற்றுக்கொண்டு வந்தது. 
சாரதை இப்பொழுது பதினெட்டு வயதுடைய இள 
நங்கையாய்விட்டாள்‌. விவேகமும்‌ முன்னிருக்‌ த) தவிடப்‌ 
பன்மடங்கு அதிகரித்திருந்தது. கணவரைச்‌ சந்தித்து 
வருஷங்கள்‌ நான்கு ஆய்விட்டனவெனினும்‌, அவர்‌ 
புகட்டிய உயர்ந்த கருத்துக்கள்‌ மங்கையின்‌ மனதை 
விட்டு அகலவில்லை. அவளுடைய ஆத்மீய வளர்ச்சி சிறிது 
சிறிதாக ஓங்குவதாயிற்று. சாந்தமும்‌ அகமுக நோக்கத்‌ 
துக்கு ஏதுவான சுபாவமும்‌ பெருகலாயின. தன்னைப்‌ 
பற்றிய சிந்தனை சிறிதுமில்லா து, பிறர்க்குச்‌ சேவை செய்‌ 
வதில்‌ விருப்பம்‌ மேலோங்கிற்று. சுக.தூக்கங்களுக்கு ஏது 
வான எல்லாச்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ சலன மடையாத மன 
நிலை அவளிடக்‌ துக்‌ குடி. கொண்டிருந்தது. 

தன்‌ தேக சம்பந்தமான யாவையும்‌ மறந்தவளாய்‌ 
சாரதை மாதா பிதாவின்‌ முன்னிலையில்‌ காலங்‌ கழித்த 
வந்தாள்‌. ௮வளது உடல்‌ ஜெயராம்பட்டியில்‌ உலவிக்‌ 
கொண்டிருக்க, உள்ளம்‌ தகூதிணேசுவரத்தில்‌ பர்த்தாவின்‌ 
அடியிணையை அண்டிக்கொண்டிருந்த.து. தன அ ஆருயிர்த்‌ 
துணைவரைக்‌ திரும்பவும்‌ காணவேண்டுமென்ற அவா 
அடிக்கடி அவட்கு வந்துவிடும்‌. ஆனால்‌ அதை யாரிடத்‌ 
திலும்‌ அவள்‌ சொல்லுவதில்லை, அடக்கத்தையும்‌ 
பொறுமையையும்‌ அவள்‌ கடைப்பிடித்து வந்தாள்‌, 
முதன்‌ முறை சந்தித்தபொழுதே அத்தகைய அன்பும்‌ 
அனுதாபமும்‌ காட்டியவர்‌ தன்னை ஒருபொழுஅம்‌ மறந்து 


ப 


8. 


கணவரை நாடிக்‌ காளிகோயில்‌ ஏகுதல்‌ ௧௭ 


விட மாட்டார்‌ ; தக்க சமயத்தில்‌ அருகில்‌ அழைத்துக்‌ 
கொள்வார்‌. இங்கனம்‌ நினைந்து, அவள்‌ தன்‌ மனதைத்‌ 
தேற்றிக்‌ கொள்வாள்‌. 

இதற்குள்‌ தன்‌ பர்த்தாவுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்து 
விட்டது என்ற வதந்தி ஊரெங்கும்‌ பரவிற்று. அவளைக்‌ 
காணுந்தோறும்‌ 4 சியாமாவின்‌ பெண்ணைப்‌ பைத்தியக்‌ 


?? என்று ஊரார்‌ 


காரனுக்குக்‌ கட்டிக்‌ கொடுத்தார்களே 
பரிதாபப்பட ஆரம்பித்தார்கள்‌. ₹ ஒருவருக்கும்‌ விளங்‌ 
காத வார்த்தைகளைச்‌ சாரதையின்‌ புருஷர்‌ பிதற்றுகிளுர்‌. 
சில சமயங்களில்‌ ££ தாயே, தாயே? என்று சொல்லிக்‌ 
கொண்டு தரித்திருக்கும்‌ உடையை ஈழுவ விட்டு விட்டு 
நிர்வாணியாகத்‌ திரிகிறார்‌. ஆடுவது, பாடுவது, அசையா அ 
இடப்பது--இவைபோன்ற விபரீதச்‌ செயல்களைச்‌ கில 
வேளைகளில்‌ செய்‌இரர்‌.” சரொமவாசிகள்‌ இவ்வாறெல்‌ 
லாம்‌ பேச ஆரம்பித்‌. துவிட்டார்கள்‌. அடங்கிய குரலில்‌ 
“பித்தன்‌ பாரியாள்‌ ?? என்று சாரதையை அவர்கள்‌ 
குறிப்பிட்டுவர் தார்கள்‌. 

பாமரருடைய பொருத்தமற்ற பேச்சு, சில வேளை 
களில்‌ சாரதையின்‌ காதில்‌ வந்து விழும்‌. அவளுக்கோ 
எதையும்‌ மறுத்துச்‌ சொல்ல நா எழாது. மெளனமாய்‌ 
சும்மா இருப்பதைத்‌ தவிர வேறு என்‌ செய்வாள்‌ ! இப்‌ 
புன்‌ மொழிகளைக்‌ கேளாதிருத்தற்‌ பொருட்டு அவள்கூடிய 
வரையில்‌ யாருடைய கண்ணுக்கும்‌ தென்பட மாட்டாள்‌. 
தனித்திருந்து ஆற்றவொண்ணா ௮ல்லலில்‌ அழுர்திக்கடப்‌ 
பாள்‌, மேலும்‌ மனங்கலங்கித்‌ துன்பம்‌ எய்தவாள்‌. 
“ அவர்‌, முன்‌ இருந்தவாறு இப்பொழுது இல்லை என்‌ 
பது மெய்யோ ? இவர்கள்‌ இயம்புகறபடி. அவர்‌ சித்தப்‌ 
பிரமை அடைர்திருப்பாரோ £ ஒருவேளை தெய்வா தன 
மாக அவருக்கு அங்ஙனம்‌ நேர்ந்திருப்பின்‌ நான்‌ இனி 

2 


௧௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


இங்குத்‌ தங்குவது தகாதே. ௮வ.ரஅ அருகிற்‌ சென்று அடி 
யாளுக்கியன்‌ றவளவு குற்றேவலன்றோே புரியவேண்டும்‌ ??? 
--மெல்லியலாள்‌ இங்ஙனம்‌ எண்ணி ஏக்கமுற்றிருந்‌ தாள்‌. 
பெற்ற தாயினிடத்துங்‌ கூடத்‌ தன்‌ துயரத்தை 
சாரதை வெளியிடவில்லை. மனதுக்குள்ளேயே அதை 
வைத்துச்‌ சகித்துக்‌ கொண்டிருந்தாள்‌, கடைசியாக 
தக்திணேசுவரத்துக்குச்‌ சென்று தற்கொண்டாரது நிலை 
மையை நேரில்‌ காண்பதே உசிதமென்று மாதர முடிவு 
கட்டினாள்‌. தான்‌ என்செய்வது என்பதும்‌ அவரைப்‌ 
பார்த்தபின்பே தீர்மானிக்கப்படல்‌ வேண்டும்‌ என்றிருர்‌ 
தாள்‌. புறப்படுவதற்கு ஏற்ற தருணமும்‌ ஒன்னு வாய்த்‌ 
தது. அவளுடைய எட்டிய உறவின ராகிய மகளிர்‌ சிலர்‌ 
கங்கா ஸ்நான த்தின்‌ பொருட்டுக்‌ கல்கத்தாவுக்குப்‌ 
புறப்பட்டனர்‌. தனக்கும்‌ அவர்களோடு போக விருப்ப 
மிருப்பதாக அவள்‌ அவர்களிடம்‌ தெரிவித்தாள்‌. இராமச்‌ 
சந்திர முகோபாத்யாயருக்கு இச்செய்தி எட்டிற்று, 
புதல்வியின்‌ கருத்தைக்‌ குறிப்பால்‌ அறிந்துகொண்ட 
பிதா அவளைத்‌ தாமே தக்ஷிணேசுவரக்தூக்கு அழைத்துச்‌ 
செல்ல முன்வந்தார்‌. 
1872-ம்‌ ஆண்டு மார்ச்சு மாத இறுதியில்‌ பயணத்‌ 
அக்கு நல்ல நாள்‌ ஒன்று குறிப்பிடப்பட்ட அ. அக்காலத்‌ 
தில்‌ அப்பக்கங்களிலிருந்‌து கல்கத்தாவுக்கு இருப்புப்‌ 
பாதை கிடையாது, வண்டி அல்லத பல்லக்கில்‌ சென்றால்‌ 
பணச்செலவு அதிகம்‌. குடும்ப வருவாய்‌ ௮ தற்கு இடர்தர 
வில்லை. எனவே, தற்தையும்‌ மகளும்‌ கால்நடையாகப்‌ 
புறப்பட்டனர்‌. முதல்‌ இரண்டு நாட்கள்‌ பயணம்‌ இனிது 
நடைபெற்றது. பார்க்குமிடமெங்கும்‌ நெல்வயலும்‌ தாம 
ரைத்‌ தடாகமும்‌ கண்ணுக்கு விருந்களித்கன. இளவேனி 
லின்‌ வெப்பத்தைத்‌ தடுக்க ஆலமரங்கள்‌ ஆங்காங்கு 


ஸ்‌ டல்‌ 


ஸ்‌ 


ல அடை ஆவை. அனு ஆ ன 


கணவரை நாடிக்‌ காளிகோயில்‌ ஏகுதல்‌ ௧௯ 


தென்பட்டன. ஆனால்‌ அவர்கள்‌ எதிர்பார்த்ததற்கு 
மாறுக மூன்றாம்காள்‌ பிரயாணக்துக்கு ஒரு விக்கினம்‌ 
விளைந்தது. தொடர்ந்து நெடுந்தூரம்‌ நடக்கும்‌ பழக்கத்‌ 
தைக்‌ குலமகள்‌ சாரதை இஅ பரியந்தம்‌ பெற்றிருந்தா 
ளில்லை. ஆயாசத்தால்‌ அவளுக்கு ஜுரம்‌ வந்துவிட்டது. 
எனவே அவர்கள்‌ ஒரு சத்திரத்தில்‌ தாமதிக்க நேரிட்டது. 
உடல்‌ நலன்‌ பெறுமுன்‌ புறப்படுவது உ௫தமன்று, 
விரைந்து செல்ல விரும்பிய மாது தங்களுக்கு உற்ற 
தடையை எண்ணிக்‌ தவித்திருந்தாள்‌. ஆயினும்‌ அவ்வல்ல 
அக்‌ இடையில்‌ ஆஅதல்‌ அளிக்கும்‌ காட்சியொன்றை 
கற்பழி காணலானாள்‌. அதைப்பற்றி அவள்‌ பிற்காலத்‌ 
தில்‌ பகர்ந்ததாவது:--“நான்‌ பிரக்ஞை யிழர்தவளாய்ப்‌ 
படுக்கையில்‌ படுத்துக்டெர்தேன்‌. அப்பொழுது இள 
மங்கை யொருத்தி எனதருகில்‌ வந்து உட்கார்ந்தாள்‌. 
கார்வண்ண மேனியள்‌ எனினும்‌ அவளுடைய கட்டழகை 
என்னென்பது! கான்‌ என்றைக்கும்‌ மறவா வண்ணம்‌ 
அவளுடைய திருவுருவம்‌ என்‌ மனதிற்‌ படிந்தது. அண்‌ 
டையில்‌ அமர்ந்த அவள்‌ தன்‌ மெல்லிய குளிர்ந்த கரத்‌ 
தால்‌ என்‌ சிரசைத்‌ தடவினாள்‌. அதன்‌ பயனாக என்னை 
வாட்டிய வலியும்‌ வெப்ப நோயும்‌ உடனே நீங்கலாயின, 
கோயுற்றுக்‌ இடந்த எனக்கு ஆறுதலும்‌ அமைதியும்‌ 
உண்டாயின. “அக்கர, நீ எங்கிருந்து வருதிறாய்‌?? என்று 
நான்‌ அவளைக்‌ கேட்டேன்‌. 

66 “த௲க்ஷிணேசுவரக்திலிருர்‌து வருகிறேன்‌” என்றாள்‌ 
காட்சியில்‌ தென்பட்டவள்‌. பேச முடியாதவாறு எனக்குப்‌ 
பெருவியப்பு உண்டாயிற்று,மேலும்‌ நான்‌ பகர்ந்ததாவது: 

: :தக்ஷிணேசுவரத்திலிருந்தா! நான்‌ அங்குச்சென்று 
என்‌ கணவரைக்காண ஆவலுற்றிருக்கிறேன்‌. ஆனால்‌ இப்‌ 
பிணி என்‌ இச்சைக்கு இடைஞ்சல்‌ விளைவித்து விட்டது,” 


௨௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


கவலைப்படாதே, நீ விரைவில்‌ குணமடைந்து 
தகூதிணேசுவரம்‌ ஏகி உன்‌ கணனனைக்‌ காண்பாய்‌. அவன்‌ 
என்‌ பக்தன்‌,” 

ஈ அப்படியானால்‌ நீ யாரோ?” என்று கேட்டேன்‌. 

“ நான்‌ தக்ஷிணேசுவரத்தில்‌ வீற்றிருப்பவள்‌, உன்‌ 
கணவனைக்‌ காத்தருள்பவளும்‌ நானே, என்றாள்‌ தெய்வத்‌ 
தன்மை வாய்க்கப்பெற்ற அம்மா அ. 

“ (துகையினால்‌ அல்லவோ நீ இருபை கூர்ந்து என்‌ 
னிடத்தில்‌ வர்துள்ளாய்‌,” என்று நான்‌ அவளுக்கு ஈன்றி 
கூறிவிட்டு நித்திரை போய்விட்டேன்‌.” 

ஆத்மஞான த்துக்கு ஏதுவான உபதேசங்களை 
ஸ்ரீ ராமசருஷ்ணரிடமிருக்‌ து தனக்கு வயத பதினான்கு 
ஆயிருந்‌தபொழுதே சாரதாமணி பெற்றிருந்காளெனி 
னும்‌, இதுவே அவளுடைய முதலாவதான ஆத்மீய அனு 
பவம்‌ என்று சொல்லவேண்டும்‌. 

அர்தணாளர்‌ இராமச்சந்திர முகோபாத்யாயர்‌ அதி 
காலையில்‌ எழுர்திருந்தார்‌. தமது புதல்வி குணமடைந்த 
ஈலமுற்றிருப்பதைக்‌ கண்டார்‌. இனி வசதியில்லாத 
சத்திரத்தில்‌ வீணாய்த்‌ தங்கியிருப்பதில்‌ பயனில்லை என்‌ 
றெண்ணி, மேலும்‌ வழிஈடக்க ஆரம்பித்தார்‌. அவர்கள்‌ 
கொஞ்சதூரம்‌ போனதும்‌ சிவிகையொன்று சொற்ப 
வாடகைக்கு அகப்பட்டது. சாரதையும்‌ அதில்‌ ஊர்ந்து 
தக்திணேசுவரமம்‌ போய்க்கொண்டிருந்தாள்‌. வழியில்‌ 
அவளுக்கு மறுபடியும்‌ காய்ச்சல்‌ வரத. ஆனால்‌ அது 
சாமான்யமானதால்‌ அதைப்பற்றி அவள்‌ தந்தையிடம்‌ 
ஒன்றும்‌ பகரவில்லை. சிறிது சிறிதாக வழியைக்‌ கடக்‌ 
இரவு ஒன்பது மணிக்குத்‌ தந்தையும்‌ மகளும்‌ தக்ஷிணேசு 


வரம்‌ போய்ச்‌ சேரந்தனர்‌. 


ந்த்‌ 


11 


கணவரை நாடிக்‌ காளிகோயில்‌ ஏகுதல்‌ ௨௧ 


மாமியார்‌ சந்திராதேவி வ௫ித்திருந்த சிற்றறைக்குப்‌ 
போவதற்குப்‌ பதிலாக, தன்‌ பர்த்தாவை முதலில்‌ தரி 
சிக்குமாஅ அவள்‌ நேராக அவரிருக்குமிடம்‌ சென்னாள்‌. 
எத்தகைய வரவேற்பு அவளுக்காகக்‌ காத்துக்கொண்‌ 
டிருந்தது! அத சாரதா தேவியின்‌ சொர்த மொழியி 
லேயே வெளியாவது ஈன்று :-*“ நான்‌ அவருடைய திரு 
வடிகளில்‌ சென்று வணங்கினேன்‌. “அ, வர்தவிட்‌ 
டாயா ! மிக நன்று ? என்றார்‌ அவர்‌. தரையில்‌ எனக்கு 
ஒரு பாய்‌ விரிக்கும்படி. அங்கிருந்தவர்களிடம்‌ அவர்‌ 
சொன்னார்‌. ₹ மதுரஈநாதர்‌ இப்பொழுது உயிரோடிரும்‌ 
திருப்பாராயின்‌ உனக்கு எவ்வளவு செளகரியம்‌ செய்து 
வைத்திருப்பார்‌ ! என்று இயம்பிச்‌ சிறிது வருந்தினார்‌. 
ஆனால்‌ எனக்கோ அவருடைய கருணை ஒன்றே போது 
மானதாயிற்று, வேறு எதையும்‌ கான்‌ உலகில்‌ எதிர்‌ 
பார்க்கவில்லை.” 

தமத அருளுக்குரியாள்‌ வெப்ப நோயால்‌ இன்னும்‌ 
சிறிது வருந்துஜெள்‌ என்றறிற்த ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ௮௮ 
பற்றிக்‌ கொஞ்சம்‌ கவலையுற்றிருந்தார்‌. தம்மிடம்‌ அடைக்‌ 
கலம்‌ புகுந்த இளம்‌ மாது செளகரியமாக வீற்றிருப்ப 
தற்கு ஏற்ற ஏற்பாடுகளைச்‌ செய்துவைத்தார்‌. மறுகாளே 
மருத்துவர்‌ ஒருவரை வரவழைத்து வேண்டிய சிகிச்சை 
களையும்‌ கையாண்டார்‌. நான்கு நாளைக்குள்‌ ஜு ரம்‌ 
சிறிதுமின்றி சொஸ்தமான அ. ஆனால்‌ அவளுடைய 
உடலுக்கு உண்டான நலன்‌ அவ்வளவு பெரியதன்னு ; 
உள்ள த்தில்‌ உண்டான ஆறுதலே ஓப்பற்றதாகும்‌. இது 
பரியந்தம்‌ பெரும்‌ பீதி யொன்று அவளுடைய மனதை 
வாட்டி வந்தது, பர்த்தாவுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்து 
விட்டதென்று ஊரார்‌ ளெப்பிய வதந்தியால்‌ அவள்‌ தாங்க 


வொண்ணாத்‌ துயருற்றிருந்தாள்‌. அந்த ஐயம்‌ இப்‌ 


௨௨ ஸ்ரீ சாரதா தேலியாரது சரிதம்‌ 


பொழுது அறவே அகன்றது. அவர்‌ அவளை மறக்கவு 
மில்லை: மனதில்‌ அவருக்குக்‌ கோளாறு ஒன்றும்‌ ஏற்‌ 
படவுமில்லை. அவர்‌ தன்னை எத்தகைய அன்போடு 
பாராட்டுகிறார்‌ என்பதை நாரி நேரில்‌ காண்கிறாள்‌. முன்‌ 
இருந்தவாறே அவர்‌ இப்பொழுஅம்‌ முழு முனிவராகவும்‌ 
கரை காணாக்‌ கருணையுடையவராகவும்‌ இருப்பதை அறி 
தஇிறாள்‌. தனக்குத்‌ துணைபுரியப்‌ பெற்ற தாய்க்கு ஓப்‌ 
பாகிய மாமியார்‌ ஒரு புறமும்‌, தன்னைக்‌ காத்தருளுதற் 
குக்‌ கொண்ட கணவர்‌ மற்றொருபுறமும்‌ இருப்பதைக்‌ 
கண்டு கவலை யொழிகிறாள்‌. தன்னைப்‌ பொறுத்த வரை 
யில்‌ இனி ஆயுள்‌ முழுதும்‌ அத்தூய கொழுரர்க்குத்‌ திருப்‌ 
பணி யாற்றுதலே தன்‌ கடமை யென்று உறுதி பூணு 
கிறாள்‌. இராமச்‌ சந்திர முகோபாத்யாயரும்‌ தம்‌ மகள்‌ 
அன்புடன்‌ மருமகரால்‌ வரவேற்கப்பட்டதைப்‌ பார்த்து 
மஒழ்வுற்றார்‌. மகளும்‌, மாமியாரோடும்‌ தற்கொண்டா 
ரோடும்‌ இன்புற்றிறார்தது அவருக்குப்‌ பரம திருப்தியை 
உண்டு பண்ணிற்று. இனி அவளுடைய பிற்கால வாழ்க்‌ 
கையைப்பற்றித்‌ தாம்‌ சிறிதும்‌ கவலைப்பட வேண்டிய. 
தில்லை யென்று சமாதான மடைர்த பிராமணர்‌ இல காள்‌ 
பொறுத்துத்‌ தம்‌ இராமத்தை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. 
LF 
நான்காம்‌ அத்தியாயம்‌ 


பதீதாவுக்கு ஏற்ற பதிவிரதை 
மேலோர்‌ ஒருவருடைய மனநிலையை வெளிப்‌: 
படுத்துதற்கு நெருக்கடியான சர்தர்ப்பங்கள்‌ பெரிதும்‌ 
பயன்படுதின்றன. ஆயுள்‌ முழுதும்‌ கடுந்தவம்‌ புரியத்‌ 
அணிந்துள்ள அறவி யொருவரது அருகில்‌ அவரை 


பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை ௨௩ 


மணந்த இளம்‌ மனையாள்‌ ஒருத்தி அணுகுவதாக வைத்‌ 
அக்கொள்வோம்‌. தனக்குரிய இல்லறக்‌ கடமைகளைச்‌ 
செய்யும்படி அத்துறவியரைத்‌ தூண்டுவது ஒருவேளை 
அவளுடைய நோக்கமா யிருக்கலாம்‌, முனிவரோ முற்‌ 
றத்‌ அறந்தவராயிருந்தால்‌ அத்தையலின்‌ சொல்கேளார்‌ ; 
அவள்‌ மீண்டும்‌ தம்மை அணுக இயலாதபடி விலகிக்‌ 
கொள்வார்‌. போதிய அளவு மனப்பரிபாகம்‌ அவரிடத்து 
இல்லாது போமாயின்‌ சிறிது சிறிதாக அவா்‌ அவளு 
டைய வசத்துக்கு உட்படுவார்‌. அறவே விலகியிருப்ப அ, 
அல்லது ஆசைவலையில்‌ படுவது ஆகிய இருவிதச்‌ செயல்‌ 
களும்‌ இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்‌ உலகில்‌ பல தடவை 
களில்‌ நேர்ந்திருக்கன்றன. ஆனால்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ 
இயல்பு இந்த இரண்டு போக்குகளிலும்‌ அடங்காததா 
யிருந்த அ. அவர்‌ செயலில்‌ தனிச்சிறப்பு ஒன்று விளங்‌ 
கிற்று. இல்லாளை அவர்‌ அன்புடன்‌ வரவேற்றார்‌ ; 
அதைத்‌ தொடர்ந்து மிகழ்ந்த இரண்டு செயல்களும்‌ உல 
கத்தவர்க்குப்‌ பெருரன்மை விளைவிப்பனவாயின. முத 
லாவதாக, தாம்‌ கடைப்பிடித்த உயர்ந்த லட்சியக்தையே 
தம்‌ தர்மபத்தினிக்கும்‌ புகட்டத்‌ தொடங்கினார்‌ ; இக்‌ 
கடமையை ஆற்றுதற்காக அவர்‌ அவளோடு கூடிவாழ்ந்த 


வாழ்க்கை தாம்‌ அடைந்துள்ள மனப்பரிபாகத்கைச்‌ 


சோதிக்கவும்‌ பயன்பட்டது. இரண்டாவதாக அவ்‌ 
வாழ்க்கையின்‌ பயனாக, ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய ஞான 
வாழ்க்கை உலகுக்கு எவ்வளவு பயன்பட்டதோ அவ்‌ 
வளவு பயன்‌ ஸ்ரீ சாரதா தேவியாரின்‌ வாழ்க்கையினின்‌ 
அம்‌ உண்டாயிற்று, 

ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ விவாகம்‌ பண்ணியிருந்ததைக்‌ 
கேள்விப்பட்ட அவுனுபயு குருகாதர்‌ க எனும்‌ 


௨௫ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


வில்லை. பிரம்மஞானத்தில்‌ நிலைபெற்றவர்க்குப்‌ பெண்‌ 
ஒருத்தியால்‌ பாதகம்‌ ஏற்படுவதில்லை. சாதன தசையில்‌ 
இருப்பவரே ஆண்‌ பெண்‌ வேற்றுமையை முறையாகக்‌ 
கவனித்து ஒழுகவேண்டும்‌. ஆனால்‌ பிரம்ம ஞானியோ 
இந்தவேற்றுமை யுணர்ச்சியைக்‌ கடந்தவலாகிறான்‌ , 
சிறு பாலகனைப்போன்று அவன்‌ ஆய்விடுதிறான்‌. ஆண்‌ 
என்பதும்‌ பெண்‌ என்பதும்‌ அவன்‌ காணும்‌ காட்சியில்‌ 
இல்லை. அவனுக்கு அனைத்தும்‌ ஒரே பிரம்ம சொரூ 
பம்‌, ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அடைந்திருந்த அர்த அத்‌ 
வைத சித்தியைப்‌ பரீக்$ பண்ணுதற்கு ஸ்ரீ சாரதா 
தேவியார்‌ த௯்ஷிணேசுவரம்‌ வந்து சேர்ந்ததே தக்க 
தொரு சந்தர்ப்பமாயிற்று, எதையும்‌ அரைகுரையாகச்‌ 
செய்வது அவருடைய பழக்கமன்று, தமது மனதை 
அலசிப்பார்க்க அவர்‌ தீர்மானித்தார்‌ ; உடனே இவிர 
மாக அதில்‌ பிரவேசித்தார்‌. சாதாரணமாயுள்ள அறவு 
நெறிக்கு மாறாகத்‌ தம்‌ மனையாள்‌ தம்மோடு வகிக்கவும்‌ 
தமக்குக்‌ குற்றேவல்‌ புரியவும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ இடம்‌ 
கொடுத்தார்‌. அத்துடன்‌ நின்று விடாது ஆறுமாத 
காலம்‌ தமதருகில்‌ படுத்துறங்கவும்‌ அவட்கு அனுமதி 
கொடுத்தார்‌. 

்‌. இளம்‌ மங்கையரது முன்னிலையில்‌ முனிவர்களுடைய 
மனதே கலந்து விடும்போது மற்றவர்களைப்‌ பற்றிப்‌ 
பேசவேண்டிய அவசியமில்ல. எத்தனையோ ரிஷி புங்க 
வர்கள்‌ ௮க்காரணத்தால்‌ தவநரெறியினின்று தவறியிருக்‌ 
கின்றனர்‌. இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணரும்‌ தமது 
மனதை அத்தகைய சோதனைக்கு உட்படுத்தினார்‌. ஓர்‌ 
இரவு தமது பாரியாள்‌ பக்கத்தில்‌ படுத்‌ துறங்கக்கொண் 
டிருந்தபோது அவர்‌ தமது மனதுக்கு இவ்வாறு 
சொல்லுவா ராயினர்‌--“£ ஓ மனதே, போகத்துக்கு உரிய 


நூற்‌ 


பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை ௨௫ 
தென்று உலகம்‌ போற்றும்‌ பெண்ணின்‌ உடலும்‌ 
இதோ உன்‌ சைவசமிருக்கறது. ஆனால்‌ இதன்‌ மீது 
இச்சை வைப்பவர்‌ கடவுளைக்‌ காண வல்லவர்‌ ஆகார்‌. 
இப்பொழுது மனதே, நீ உள்ளொன்று வைத்துப்‌ 
புறம்‌ ஒன்று பேசாதே. உள்ளதை உள்ளபடி இயம்பி 
விடு, நீ வேண்வெது இம்மங்கையின்‌ மேனியா, ௮ல்‌ 
லது மெய்ப்‌ பொருளாகிய கடவுளா ? முன்னையதாயின்‌ 
இதோ ஏற்றுக்கொள்‌.” இப்படி இயம்பிக்‌ கொண்டே 
அவர்‌ ஸ்ரீ சாரதா தேலியார்மீது நாட்டுதற்குக்‌ கையைத்‌ 
தூக்கினார்‌. அவ்வமயம்‌ அவ்வினாவிற்கு விடையாக அவ 
ருடைய மனதின்‌ மேலாம்‌ தன்மையிலிருர்‌ து இளம்‌ 
பியது யாது? பகைகண்ட மாத்திரத்தில்‌ ஆமையொன்‌ அ 
அவயவங்களை த்‌ தன்னுள்‌ சுருக்கிக்‌ கொள்வது போன்று, 
அவருடைய மனது தானாகவே சமாதி நிலை யடைந்து, 
இறைவனுடைய சன்னிதியைச்‌ சார்ந்து விட்டது. இர 
வெல்லாம்‌ அத்தகைய யோகத்திலேயே அவர்‌ கலைத்து 
விட்டார்‌. மறுநாள்‌ நெடுநேரம்‌ இறைவனுடைய இரு 
நாமம்‌ காதில்‌ உச்சரிக்கப்பட்ட பின்பே அவருக்கு உடல்‌ 
நினைவு வந்தது. 

ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மனப்பாங்கை விளக்க 
வல்ல மற்றொரு சம்பவம்‌ நேர்ந்தது. ஒரு நாள்‌ அவர்‌ 
தம்‌ அறையில்‌ மஞ்சத்தில்‌ சாய்ந்து கொண்டிருக்கையில்‌ 
சாரதா அவருக்கு விசிறி வீக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அப்பொழுது கட்டழகு வாய்ந்த அக்காரிகை தன்‌ 
கணவரை நோக்க “நீங்கள்‌ . என்னை எவ்வாறு கருத 
இன் தீர்கள்‌ ? ? என்று கேட்டாள்‌. அதற்கு அவர்‌ 
“ இங்கு ஆலயத்தின்‌ கண்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ ஜகன்‌ 
மாதாவே ஒரு வடிவெடுத்து என்னை ஈன்று வளர்த்தாள்‌, 
இப்பொழுது மற்றொரு வடிவெடுத்து எனக்குக்‌ குற்றே 


௨௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


வல்‌ புரிகின்றாள்‌. பெண்ணுலகு அனைத்தும்‌ பராசக்தி 
யின்‌ வடிவு எனும்‌ உண்மை என்‌ மனதினின்‌ அ மறைவ 
தில்லை?” என்றார்‌. இந்திரிய போகத்தில்‌ கட்டுண்டு 
கடப்பவர்க்கு இக்கூற்றின்‌ உட்பொருள்‌ விளங்குவது 
எளிதன்று, ஆனால்‌ இத்தகைய திருக்‌ காட்சியே ஸ்ரீராம 
கிருஷ்ணாஅ புனித வாழ்க்கைக்கு ஆதாரமாயிற்று. 

நன்‌ மக்களைப்‌ பெற்று வளர்க்கும்‌ பேறு சாரதா 
வுக்கு வாய்க்கவில்லை யென்று அவளிடத்துப்‌ பலர்‌ 
அனுதாபம்‌ காட்டினார்கள்‌. ஏனெனில்‌ இல்லறம்‌ பூணும்‌ 
பெண்‌ ஒருத்தி இம்மையில்‌ இன்புஅவது மக்கட்‌ பேற்‌ 
தினா லன்றோ ? லை குழந்தைகட்குத்‌ தாயாயிலங்குதற்கு 
ஓப்பாகிய மகிழ்வு வேறு எதுவும்‌ அவட்கு இல்லை. 
சாரதையின்‌ கணவர்‌ தவநெறி பூண்டது அத்தகைய 
இன்பத்அக்கு இடைஞ்ச லாயிற்று. அங்ஙனம்‌ அவ 
ளிடத்து அனுதாபம்‌ காட்டியவர்களுள்‌ அவளத தாய்‌ 
ஸ்ரீமதி சியாமா சுந்தரி தேவியும்‌ ஒருவர்‌ ஆனார்‌. 
அவ்வம்மையார்‌ தக்கதொரு தருணத்தில்‌ தமது மருகர்‌ 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ காதில்‌ விழும்படி. அந்தப்புரத்தி 
லிருந்து உரக்கப்‌ பகர்ந்தகாவது “என்‌ குழந்தை 
சாரதையைப்‌ பித்தன்‌ ஒருவனுக்குக்‌ கட்டிக்கொடுத்த 
விட்டேன்‌ என்று உலகம்‌ குறை கூறுகிறது. இவ்வாழ்க்‌ 
கையின்‌ இன்பத்தை அவள்‌ அறிந்திலள்‌ ; ஆதலால்‌ 
பு.த்திரபாக்கெ த்தை அவள்‌ பெறமாட்டாளே, “அம்மா” 
வென்று குழந்தை கூவும்‌ மழலைச்‌ சொல்‌ கேட்டு இன்‌ 
புறம்‌ பேறு அவளுக்கே து? ?? இதை .எல்லாம்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ புன்னகை பூத்த 
வராய்‌ “ அதைப்‌ பற்றிய கவலை தங்களுக்கு வேண்டாம்‌. 
கணக்கற்ற அருட்‌ செல்வர்களும்‌ செல்வியரும்‌ அவளைத்‌ 


பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை ௨௭ 


£ தாயே? என்று அழைக்கும்‌ ஒலி ஓயா அ பிற்காலத்தில்‌ 
அவள்‌ காதில்‌ விழுந்த வண்ண மாயிருக்கும்‌ ?? என்றார்‌. 

வாழ்க்கையில்‌ உண்டாகும்‌ குறையும்‌ நிறையும்‌ அவ 
ரவர்‌ மன நிலையைப்‌ பொறுத்தனவாகும்‌. மக்கட்‌ பேறு 
வாய்க்கவில்லை யென்று அனுதாபம்‌ காட்டியவர்களை 
ஒருபுறம்‌ ஒதுக்கி வைத்து விட்டு, ஸ்ரீ சாரதா தேவி 
யார்‌ தமது இல்வாழ்க்கையைப்‌ பற்றி எவ்வாறு கருதி 
னார்‌ என்பதைச்‌ சிறிது ஆராய்ந்து பார்ப்போம்‌. தமது 
கணவரோடு தாம்‌ கழித்த நல்‌ நாட்களைப்‌ பற்றிப்‌ பேரு 
வகையோடு அவர்‌ பிற்காலத்தில்‌ பகர்ந்ததாவது :-- 
நம்மை ஆட்கொண்ட அண்ணல்‌ ஓயாது பரவச 
நிலையிலேயே மூழ்கியிருப்பார்‌. அதைச்‌ சொல்லால்‌ 
விளக்குவதும்‌ சாத்தியமன்று, அருட்‌ பிழம்பில்‌ ஆழ்ந்‌ 
திருந்த அவர்‌ அழுவார்‌, சிரிப்பார்‌, அசையாத கட்டை 
போன்று சமாதி நிலையில்‌ இடப்பார்‌. சில வேளைகளில்‌ 
இரவெல்லாம்‌ இங்கனம்‌ கழியும்‌. ௮து போழ்து அவர்‌ 
முன்னிலையில்‌ என்‌ உடல்‌ விதிர்‌ விதிர்க்கும்‌. உள்ளம்‌ 
பூரிக்கும்‌. ஒருவகை பயபக்தி என்னை மேற்கொள்ளும்‌. 
ஏனென்றால்‌ சமாதி நிலையைப்‌ பற்றி நான்‌ அப்பொழுது 
முற்றிலும்‌ அறிந்திலேன்‌. நான்‌ அச்ச முறுவதைப்‌ 
பற்றி அறிந்த அவர்‌ எனக்குப்‌ பரவச நிலையின்‌ வகை 
களைப்‌ பற்றி விளக்கிக்‌ காட்டினார்‌. அவர்‌ முன்னிலையில்‌ 
நான்‌ அடைந்த பேரானந்தத்தை உலகில்‌ எதனோடும்‌ 
ஒப்பிட முடியாது.” 

வாழ்க்கையின்‌ இலட்சியம்‌ எதுவா யிருப்பினும்‌ 
அதைக்‌ கடைப்பிடிக்கும்‌ இல்லற த்‌தள்ள இருவர. கருத்‌ 
தும்‌ ஒருமித்திருந்தா லொழியப்‌ பெரு ஈன்மை பிறவாது, 
தற்கொண்டார்‌ தவநெறி பூண்டிருந்த படியால்‌ சாரதா 
தேவியாரும்‌ நிறை காக்கும்‌ நிலையில்‌ பலவந்தமாக வைக்‌ 


௨௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


கப்பட்டார்‌, என்று அவர்‌ மீது அனுதாபம்‌ காட்டியவர்‌ 
எண்ணினர்‌. ஆனால்‌ அதைப்‌ பற்றிய உண்மை அவரது 
வாக்கினின்றே வெளியாவது நன்று, தம்‌ பாரியாளது 
போக்கு எத்தகையது என்பதை அறிய விரும்பிய பரம 
ஹம்ஸர்‌ அவரிடம்‌ ஒரு நாள்‌, “எனது உள்ளத்தை உலக 
நாயகிக்கு கான்‌ உவந்து அளித்து விட்டேன்‌. அதலால்‌ 
உடலின்பத் அக்கு அத உடன்‌ படுவதில்லை. ஆயினும்‌ 
வேத விதிப்படி உன்னை மணந்த கான்‌ உனது இச்சா 
சுதந்திரத்தைப்‌ பூர்த்தி பண்ணி வைக்கக்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிறேன்‌. உன்‌ கருத்தை ஒளியாது வெளியிடுக ?? 
என்று பகர்ந்தார்‌. இங்கனம்‌ தம்‌ நாயகர்‌ மொழிவதைக்‌ 
கேட்ட ஸ்ரீசாரதா தேவியார்‌, “* தேவே! தங்களுக்குத்‌ 
திருத்தொண்டு புரிந்து பேரருளுக்கு உரியவளாஇ உய்தற்‌ 
பொருட்டு இங்கு வர்தடைந்தேனே யொழிய, தங்களைப்‌ 
பந்தத்தில்‌ தள்ளூதற்‌ பொருட்டன்று”? 

கோதில்லாக்‌ குலமகள்‌ விடுத்த இவ்விடை எத்தகை 


என்றார்‌. 


யது என்பது சொல்லாமலே விளங்கும்‌. அதில்‌ கள்ளம்‌ 
கபடம்‌ ஒன்றுமில்லை, பிறரை சந்தோஷப்படுத்த வேண்‌ 
டும்‌ எனும்‌ எண்ணமும்‌ அதில்‌ இல்லை. தமது தெய்வீக 
சுபாவமே அர்த விடைபினின்‌ று வெளியாகிறது. பாத்தா 
வானவர்‌ எங்ஙனம்‌ பாரமார்த்திகத்தை இலட்சியமாகக்‌ 
கொண்டிருந்தாரோ, அங்ஙனமே அவருக்கேற்ற பதிவிர 
தையும்‌ அதையே இலட்சியமாகக்‌ கொண்டிருந்தார்‌. பார 

மார்த்திகப்‌ பெருவாழ்வில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அடைந்‌ 
திறார்த மேன்மைக்கு அவரது தனித்‌ தவ வலிமையே 
காரணமென்று பலர்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌ உண்மை 
யில்‌ அவருடைய சம்பூர்ண இத்தியின்‌ செம்பாதி ஸ்ரீசாரதா 
தேவியாரிடமிருந்தே தோன்றியதாகும்‌. மனப்‌ பரிபாகத்‌ 


கி 


ர்‌! 


பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை ௨௯ 


இல்‌ இவ்விருவருள்‌ எவர்‌ பெரியவர்‌ எவர்‌ சிறியவர்‌ என்று 
நிர்ணயிப்பது சாத்தியமன்‌ அ. 

தூய்மையே வடிவெடுத்திருந்த தேவியாரின்‌ மகி 
மையை முதன்‌ முதல்‌ அறிந்துகொண்டவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்‌ 
ணரே. வாழ்க்கைத்‌ துணை எனும்‌ சொல்லுக்கு ஏற்பத்‌ 
தமது ஆத்மீய வாழ்க்கைக்கு அவர்‌ எத்தகைய உதவி 
புரிந்தார்‌ என்பதும்‌ பரமஹம்ஸ தேவருக்கு நன்கு தெரி 
யும்‌. பிற்காலத்தில்‌ சிஷ்யர்களிடம்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணா, 
அவள்‌ பரிசுத்தமே வடி. வெடுத்தவளா யிராது என்னை 
மோக வலையில்‌ கட்டிப்‌ பிடித்திருந்தால்‌, கான்‌ எங்ஙனம்‌ 
தப்பிப்‌ பிழைத்திருக்கக்‌ கூடும்‌? விவாகம்‌ நடந்‌ துகொண் 
டிருந்தபொழுதே காம வாசனைகளை யெல்லாம்‌ அவளு 
டைய உள்ள த்தினின்‌அம்‌ அடியோடு அகற்றிவிடவேண்டு 
மென்று நான்‌ அம்பாளிடம்‌ பிரார்த்தனை பண்ணி வர்‌ 
தேன்‌. பின்பு அவள்‌ என்னோடு பழகி வாழ்ந்த புனித 
வாழ்க்கையினின்‌ அம்‌ என்‌ பிரார்த்தனைக்கு அகிலாண்ட 
நாயதி மனமிரங்கனாள்‌ என்பதைத்‌ தெரிந்‌ துகொண் 
டேன்‌ ”” என்றுரைத்தார்‌. இங்கனம்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ 
பகர்ந்ததிலும்‌, தக்ஷிணேசுவரத்தில்‌ சந்தித்தவுடனே 
அவர்‌ தம்‌ நாயகியிடத்துக்‌ காட்டிய தெய்வீக இணக்கத்‌ 
திலும்‌ மேலாம்‌ தத்துவம்‌ ஒன்று அமைந்திருக்கிறது 
ஒரு வண்டியில்‌ பூட்டிய இரண்டு காளைகளுள்‌ ஒன்னு நடப்‌ 
பதும்‌ மற்றொன்று நிற்பதும்‌ சாத்தியப்படாது. இல்‌ 
வாழ்பவருடைய அறகெறியும்‌ அத்தகையதேயாம்‌. பல 
வருஷங்களாகப்‌ பரமஹம்ஸ தேவரும்‌ ஸ்ரீசாரதா தேவி 
யாரும்‌ ஒருவரை யொருவர்‌ சந்திக்கவில்லை. முந்தியவர்‌ 
தக்ஷிணேசுவரத்தில்‌ காளி கோயிலில்‌ கடுந்தவம்‌ புரிந்து 
கொண்டிருந்தார்‌. பிந்தியவர்‌ பிறந்தகத்தில்‌ அமைதியாக 
வாழ்ந்து வந்தார்‌. சரீரங்கள்‌ வெவ்வேறு இடங்களில்‌ இருக்‌ 


௩௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


தன வெனினும்‌, அவர்களுக்கிடையே நெருங்கிய ஆத்மீய 
இணக்கம்‌ ஏற்பட்டிருந்தது. இருவர்‌ கருத்தும்‌ உயர்‌ 
நோக்கத்தில்‌ ஒருமித்திருந்கன வாதலால்‌ பர்த்தா சேக 
ரித்த பாரமார்த்திகச்‌ செல்வம்‌ பதிவிரதையின்‌ உள்ளத்தி 
லும்‌ ஞான விளக்கினை ஏற்றுவதாயிற்று, தமது வாழ்க்‌ 
கைத்‌ துணையைத்‌ தம்மிடமிருந்து பிரிக்கமுடியாதென்று 
ஸ்ரீராமகிருஷ்ணசே பகர்ந்திருக்கிறார்‌. ஈசுவர சன்னிதான 
மானது ஒரு தடாகத்துக்கு ஒப்பானது. அன்பர்‌ குழாம்‌ 
அதில்‌ வளரும்‌ அ௮ல்லிக்கொடியாகும்‌. அக்‌ கொடியின்‌ 
ஒரு பாகத்தை இழுத்தால்‌ ஏனைய பாகங்களும்‌ அதனோடு 
சேர்ந்துவரும்‌. இவ்வுபமானம்‌ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும்‌ 
ஸ்ரீசாரதா தேவியாருக்கும்‌ முற்றும்‌ பொருந்தும்‌. ஒருவர்‌ 
பாரமார்த்திகப்‌ பெரு வாழ்வில்‌ புகுற்தகாலை மற்றவரும்‌ 
அவரைப்‌ பின்‌ தொடர்வாராயினர்‌. 


2 
ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
ஞான ததாயின்‌ பதவியைப்‌ பெறுதல்‌ 


முதிர்வேனிற்‌ காலத்தில்‌ ஒரு வைகாசிப்‌ பெளர்‌ 
ணமியன்‌ று நிறை நிலாவின்‌ வெள்ளி வெளிச்சம்‌ உலகைக்‌ 
குளிப்பாட்டுகிறது. அன்று “ பலஹாரிணி காளிகா ?? 
பூஜை எனும்‌ திருவிழா ஈடைபெறுதிற து. ஜீவர்களின்‌ 
பூர்வ கர்மபலனை அழிப்பது அதன்‌ கருத்து. அவவுற்சவ 
சம்பந்தமாக தக்ூதிணேசுவர ஆலயமெங்கும்‌ ஆரவாரம்‌ 
நிறைந்திருக்கிறது. மக்கள்‌ ஆடுகின்றனர்‌, பஜனை பாடு 
இன்றனர்‌, தேவி பூஜையைப்‌ பார்க்கப்‌ பதை பகைப்‌ 
புடன்‌ காத்துக்கொண்டிருக்கின்றனர்‌. ஸ்ரீராமகிருஷ்ண 
பரமஹம்ஸர்‌ அறையிலும்‌ வழிபாட்டுக்கு வேண்டிய ஏற்‌ 


1 


6 


ஞானத்தாயின்‌ பதவியைப்‌ பெறுதல்‌ கக 


பாடுகள்‌ ஆய்க்கொண்டிருக்கனெறன. ஏனென்றால்‌ அப்‌ 
பெரியாரும்‌ பல ஹாரிணி காளிகா பூஜையைத்‌ தாமே 
செய்யத்‌ தீர்மானித்திருக்றொர்‌, ஆனால்‌ ஜனக்கூட்டம்‌ 
ஒன்றும்‌ அவர்‌ அறையில்‌ இல்லை. பொது மக்களுக்குப்‌ 
பரமஹம்ஸ தேவரைப்பற்றி விசேஷமாக அஅபோழ்‌த 
ஒன்றும்‌ தெரியாதிருந்ததே அதற்குக்‌ காரணமாகும்‌. 
சகதர்மிணி ஸ்ரீசாரதா தேவியார்‌ மட்டும்‌ அவருடன்‌ 
அறையில்‌ இருக்ிறோர்‌. 

முதல்‌ ஜாமத்தில்‌ பூஜை ஆரம்பித்தது. ஸ்ரீராம 
கிருஷ்ணர்‌ கிழக்கு முகமாக உட்கார்ந்து, ஆசமனம்‌, பூத 
சுத்தி, திக்பர்தனம்‌ முதலிய ஆரம்பச்‌ சடங்குகளைச்‌ 
செய்து முடித்தார்‌. அவருக்கு எதிரே அகிலாண்ட 
நாயகி அன்னை பராசக்தியை எழுந்தருளப்‌ பண்ணுதற் 
காக ஒரு பீடம்‌ அமைக்கப்பட்டிருந்தது. அதன்மீது 
ஸ்ரீ சக்கரமும்‌ வரையப்பட்டிருந்தது. பீட சுத்தி 
செய்த, அதன்கண்‌ தேவியை ஆவாஹனம்‌ செய்யப்‌ புகு 
முன்பு அவர்‌ சிறிது தியானத்தில்‌ அமாந்தார்‌. தியா 
னமோ பரவச நிலையாக மாறிற்று, இதற்கிடையில்‌ 
சாரதா தேவிக்கும்‌ சமாதிநிலை கூடிவிட்டது. அகிலாண்ட 
நாயகிக்காக அமைக்கப்பட்டிருந்த பிடத்தின்மீது விற்‌ 
றிருக்கும்படி ஸ்ரீசாரதா தேவியை பரமஹம்ஸதேவர்‌ 
வேண்டினார்‌. மெய்ம்மறந்து பரவச நிலை யெய்தியிருந்த 
அன்னையும்‌ அதில்‌ அமர்ந்தார்‌. அவரது திருமேனியின்‌ 
மீது மஞ்சன நீர்‌ தெளித்து ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ இங்கனம்‌ 
பிரார்த்தனை பண்ணினார்‌ “ஹே அம்பா, நீர்‌ சர்வ 
காலமும்‌ குமாரியாயிருக்கின்றபடியால்‌ பாலா என்று 
அழைக்கப்படுகிறாய்‌, சர்வ சக்திக்கும்‌ ஆதாரமாயுள்ள 
ஈசுவரீ, திரிபுரசுந்தர்‌, பரிபூர்ண நிலையின்‌ வாயிலை எனக்‌ 
குத்‌ திறந்தருள்வாய்‌ ! இம்மங்கையின்‌ மேனியையும்‌ மன: 


ச 


௩௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 
தையும்‌ புனிதப்படுத்தி, இவள்மீது எழுந்தருளி மங்கள 


மனை தீதும்‌ உண்டாகும்படி. செய்வாயாக 1? 

பிறகு அங்கநியாசம்‌ எனும்‌ சடங்கின்‌ வாயிலாக 
சாரதா தேவியின்‌ ஒவ்வொரு அங்கமும்‌ அன்னை பரா 
சக்திக்கு உரியதென்று மந்திர பூர்வமாகக்‌ கருதினார்‌. 
அத்திருமேனியில்‌ ஆவிர்ப்பவித்திருப்பது அண்டராயதி 
என்றும்‌ பரமஹம்ஸ தேவர்‌ தெளிந்தார்‌. பின்பு ஷோட 
சோபசார பூஜை என்ற பதினாறுவிக சடங்குகளையுடைய 
வழிபாட்டை அத்திருமேனியின்‌ வாயிலாகப்‌ பரமேசு 
வறிக்குச்‌ செய்து முடித்தார்‌. ஆராதனை இங்கனம்‌ 
௩டர்தகொண்டிருக்கையில்‌ ஸ்ரீ சாரதா தேவியாரும்‌ 
பரவச நிலையில்‌ மனங்‌ குவிந்திருஈ்தார்‌. அத்திருமேனி 
யின்‌ வாயிலாகத்‌ திகழ்ர்தது ஜகதீசுவரி என்றே சொல்ல 
வேண்டும்‌. பூதை முடிவு பெறும்பொழுது ஸ்ரீ ராம 
இருஷ்ணரும்‌ சமாதியில்‌ மூழ்கிவிட்டார்‌. உடலங்கள்‌ இரண்‌ 
டும்‌ அசைவற்று அமர்ந்திருக்கையில்‌ வணங்குபவர்‌ வணங்‌ 
கப்படுபவர்‌ ஆகிய இருவரும்‌ அகண்ட சச்சிதானந்த 
சொருபிணியாகிய பராசக்தியின்கண்‌ லயித்து விட்டனர்‌. 

சக்தியினூடு யோகாரூட நிலையில்‌ நெடுநேரம்‌ கழிந்‌ 
தது. மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்குக்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சமாக வெளியுலக ஞாபகம்‌ வந்தது. 
அப்பொழுது தாம்‌ செய்த பூஜாபலனை அவர்‌ தேவியின்‌ 
திருவடியில்‌ சமர்ப்பித்தார்‌. அன்று ஒருநாள்‌ செய்த 
பூஜா பலனை சமர்ப்பிப்பதோடு அவர்‌ நின்‌ ௮ுவிடவில்லை. 
ஆயுள்‌ முழுதும்‌ தாம்‌ செய்த கடுந்‌ தபசு, அத்வைத 
இத்தி உள்பட தாம்‌ அடைந்த ஞானநிலை, தமது உடல்‌, 
உயிர்‌, உடைமை யனைத்தையும்‌ அடியோடு ஓப்படைத்‌ 
தார்‌, அதற்கு அறிகுறியாகத்‌ தமது ஜபமாலையைத்‌ 
தேவியின்‌ திருவடியில்‌ வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்‌ 


28 


ஞானத்தாயின்‌ பதவியைப்‌ பெறுதல்‌ ௩௩ 


கரித்து இங்கனம்‌ பிரார்த்தனை பண்ணினார்‌ 4 சர்வ 
மங்கள சொரூபிணியே, முக்தி உள்பட எல்லாக்‌ காரி 
யங்களையும்‌ சாதிப்பவளே, ஜீவகோடிகளுக்குத்‌ தஞ்‌ 
சம்‌ அளிப்பவளே, உன்னை நஈமஸ்கரிக்கின்றேன்‌.?? இவ்‌ 
வாறு பூஜை முடிவுபெற்றஅ. : ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய 
தபசும்‌ இப்பூஜையில்‌ பூர்த்தியாயிற்று. சிறிது நேரத்துக்‌ 
குள்‌ ஸ்ரீ சாரதா தேவியின்‌ தத க 


தாரா, ஷோடகி, புவே 
தூமாவதி, பகளா, மாதங்‌ நக 1 
(சானி, என, எனி, ஜன்னல்‌, Hal, னை, HATA, 
ஏகா, சா௭ள்‌, ஊன.) பத்து சொருபங்களில்‌ ஒன்றாயெ 
ஷோடச பூஜை இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணரால்‌ 
செய்யப்பட்டது, ஜகன்மாதாவைப்‌ பதினாது வயதுடைய 
பெண்ணாகப்‌ பாவித்து வணங்குவது அதன்‌ கருத்தாகும்‌. 
வழிபடு தேவதையின்‌ சின்னமாகப்‌ படம்‌, நிறைகுடம்‌, 
விக்ரெஹம்‌, யந்திரம்‌, கன்னிகை ஆயெவைகளுள்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ உபயோகப்படுத்தலாம்‌. கடைசியில்‌ 
சொல்லப்பட்டதாகிய யெளவனம்‌ நிறைந்த கன்னிகை 
யைச்‌ சின்னமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ கையாண்டார்‌. 
அப்பொழுது சாரதா தேவிக்கு வயது பதினெட்டு ஆய்‌ 
விட்டது. ஷோடசி என்னும்‌ பதத்தின்‌ கருத்துக்கு 
ஏற்ப வழிபாட்டுக்குரிய கன்னிகை பதினாறு வயதுடைய 
வளாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 'அவசியமன்று, 
யெளவனமும்‌ அழகும்‌ நிறைந்த பெண்ணைப்‌ பராசக்தி 

3 - 


௩௪ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


யின்‌ வடிவாகக்‌ கருதவேண்டும்‌ என்பதே அதன்‌ 
கருத்து. 

நாயகரும்‌ நாயகியும்‌ கடைப்பிடி த்த பாரமார்த்திகப்‌ 
பெருவாழ்வின்‌ மேன்மையை இப்பூஜை ஈன்கு விளக்கு 
கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரைப்‌ பொறுத்தவரையில்‌ 
அவர்‌ உடற்கூற்றை அடியோடு வென்றதற்கு ௮.து அறி 
குறியாகும்‌. மான இயல்புகளெல்லாம்‌ அவரிடத்திருர்‌ த 
அடிபட்டுப்‌ போய்விட்டன, சுகபோகத்துக்கு உரியவள்‌ 
என்று உலகத்தவரால்‌ அனுமதிக்கப்பட்ட பாரியாளையே 
அவர்‌ பராசக்தியின்‌ வடிவெனப்‌ போற்றுவாராயினர்‌. 
காமத்தைக்‌ கடிந்து தெய்வத்தன்மையிலேயே அவர்‌ 
ஊறியவர்‌ என்பதற்கு அப்பூஜை அத்தாட்சியாகும்‌, 

அங்ஙனம்‌ அனுஷ்டிக்கப்பட்ட ஷோடச பூஜை 
யானது ஸ்ரீ சாரதா தேவியின்‌ மகிமையையும்‌ நன்கு 
விளக்குவதாகும்‌, விவாகம்‌ முடிந்தவுடன்‌ தமது வாழ்க்‌ 
கைத்துணைவி புனிதம்‌ வாய்ந்தவளாக வேண்டுமென்று 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அம்பாளிடம்‌ பரிந்து வேண்டிக்‌ 
கொண்டார்‌. அவளுடைய அனுக்கிரகத்தின்படி. அம்மை 
யாரது இயல்பு அறவே மாறிவந்தது, பர்த்தாவின்‌ பார 
மார்த்திக சாதனம்‌ முடிவுறுங்கால்‌ பாரியாள்‌ அவரிடம்‌ 
சென்றாள்‌. அப்பொழுது நாயி நாயகரோடு மேலாம்‌ 
வாழ்க்கையில்‌ சம ௮ச்தஸ்து வடிக்கத்‌ தகுதியுடையவளா 
யிருந்தாள்‌ ; அதுமட்டுமல்ல ; அகிலாண்ட நாயகியே 
அம்மாதரசியின்‌ மனத்தகத்து எழுந்தருளு தற்குரிய 
தூய்மையும்‌ அவளிடத்திருந்ததை அம்‌ மகாபுருஷர்‌ 
காணலானார்‌. அவர்‌ திருஷ்டியில்‌ பாரியாள்‌ எனப்படு 
பவளே அன்னை பராசக்தியாய்‌ விட்டாள்‌. அத்தகைய 
பராசக்தியிடம்‌ தமது தபோ பலன்களை யெல்லாம்‌ அவர்‌ 
பணிவுடன்‌ சமர்ப்பிக்கின்றார்‌. ஆகவே அவையாவும்‌ சக்தி 


ஞானத்தாயின்‌ பதவியைப்‌ பேறுதல்‌ ௩௫ 


யோடு ஒன்றித்திருந்த சாரதா : தேவிக்கு உரியனவாகின்‌ 
றன. தவம்‌ புரிந்தவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ ; அத்தபோ 
பலன்களை உலக நஈன்மையின்பொருட்டுத்‌ தம்‌ கைவசம்‌ 
வைத்திருந்தவர்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌, இதுவே இவர்‌ 
கள்‌ இருவரும்‌ செய்த ஷோட பூஜையின்‌ கருத்தாகும்‌, 
இதன்‌ வாயிலாக ஞானமும்‌ பாரமார்த்திகப்‌ பெரும்‌ 
பேறும்‌ ஸ்ரீ சாரதா தேவிக்கு வாய்த்து விட்டன, 
அருள்‌ நிறைந்த ஞானத்தாய்‌ எனும்‌ உயர்‌ பதவிக்கும்‌ 
அவர்‌ உரியவர்‌ அனார்‌. ஆயினும்‌ அப்பூஜையின்‌ பிறகும்‌ 
ஆயுள்‌ முழுதும்‌ அன்னை கடுந்தவங்கள்‌ பல புரிந்தார்‌. 
ஆனால்‌ அவையெல்லாம்‌ தமது உள்ளம்‌ பரிபாகம்‌ 
அடைய வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ செய்யப்‌ 
பட்டவைக ளாகா. அன்னையால்‌ ஆட்கொள்ளப்பட்ட 
அருட்‌ செல்வர்களும்‌ செல்வியர்களும்‌ உயர்தற்பொருட்‌ 
டேயாம்‌. சிஷ்யர்களுக்காகவே தாம்‌ தவம்‌ புரிந்தார்‌, 
சுரை போன்ற சில செடிகொடிகள்‌ முதலில்‌ பிஞ்சுவிட்டுப்‌ 
பிறகு பூக்கின்றன. அஅபோன்‌ அ சிலர்‌ சித்தியடைந்த 
பின்‌ உலகத்தவர்‌ பொருட்டுச்‌ சாதனம்‌ செய்கின்றனர்‌ 
என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ சொல்லுவ துண்டு, இக்கூற்று 
ஸ்ரீ சாரதா தேவியாருக்கு முற்றும்‌ பொருந்தும்‌. 
மற்றொரு விதத்தில்‌ ஷோடச பூஜையானஅ அன்னை 
ஸ்ரீ சாரதா தேவியின்‌ வாழ்க்கையில்‌ முக்கியமானதொரு 
சம்பவமாயிற்று, பரமஹம்ஸ தேவருடைய அருள்‌ 
விருந்தின்‌ பெரும்‌ பகுதியை அ௮ன்னையார்மூலம்‌ அவர்‌ 
உலகுக்கு ஊட்டினார்‌. தமது சரீரத்தைக்‌ கருவியாகக்‌ 
கொண்டு ஆட்டிய ஜகதீசுவரியே ஸ்ரீ சாரதா தேவி 
யின்‌ சரீரத்திலும்‌ ஆவிர்ப்பவிக்க வேண்டுமென்று 
அவர்‌ பிரார்த்தித்தார்‌. அன்னு தொட்டே அன்னை 
யின்‌ சரீரம்‌ அகலொண்ட நாயகியின்‌ சரீர மாயிற்று 


௩௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


எனலாம்‌, பின்பு அவர்‌ உயிர்‌ வாழ்ந்திருந்த தெல்லாம்‌ 
அண்டராயகியின்‌ ஆணையின்‌ படியேயாம்‌, ஸ்ரீ ராம 
கிருஷ்ணரும்‌. ஸ்ரீ சாரதா தேவியும்‌ சரீரத்தில்‌ இருவர்‌ 
எனினும்‌ பொருளிலும்‌ செயலிலும்‌ ஒன்றித்து விட்ட 
னர்‌. நாயகருடைய சரீரம்‌ ஒடுங்கிய பின்பும்‌ சாயியின்‌ 
சரீரத்தின்‌. வாயிலாகத்‌ திருவருட்‌ செல்வம்‌ தரணியில்‌ 
வழங்கப்பட்டது. 
LY 
ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
அத்யாத்மிக வாழ்வு 

கொழுனைத்‌ தொழுது எழுபவள்‌ தெய்வத்தைத்‌ 
தொழவேண்டிய அவசியமில்லை எனும்‌ இலட்சியம்‌ இந்தி 
யாவில்‌ கற்புடைய மாதர்‌ கருத்தில்‌ தோய்ந்த தொன்று 
கும்‌. வழிமுறை வழிமுறையாக வந்துள்ள இக்‌ கோட்‌ 
பாட்டையே ஸ்ரீ சாரதா தேவியாரும்‌ கடைப்பிடித்தார்‌. 
கடவுளே தமக்குக்‌ கொழுஈனாக வாய்த்‌ துள்ளார்‌ என்பத 
அவ்வம்மையாரின்‌ கருத்து. அவர்‌ எண்ண த்துக்கு ஏற்ப 
ஸ்ரீ சாமகிருஷ்ணரும்‌ தெய்வத்தன்மையே வடிவெடுத்‌ 
திருந்தார்‌. அம்மகாபுருஷரோடு பழகுபவர்க்கும்‌ அவ. 
ரைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பவர்க்கும்‌ ஆத்ம போதம்‌ வருவிக்க 
வல்ல அருள்‌ நிலையை அவர்‌ அடைந்திருந்தார்‌. அத்‌ 
தகையவர்க்கு அல்லும்‌ பகலும்‌ திருப்பணி செய்யும்‌ 
பேறு சாரதா தேவிக்கு வாய்த்தது. அதனால்‌ பரமானந்‌ 
தத்தில்‌ திளைத்திருப்பது அவருக்கு எளிதாயிற்று. பக்தி 
யோடும்‌ தியான த்தோடும்‌ கூடிய திருத்தொண்டே ஆத்ம 
சாதனமாகிறது. அதைத்தான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ சாரதா 
தேவிக்குப்‌ புகட்டினார்‌. “குழந்தைகள்‌ எல்லார்க்கும்‌ 
சந்திரன்‌ மாமா வாகிறான்‌. அவ்வாறே கடவுள்‌ எல்லார்க்‌ 


&7 


அத்யாத்மிக வாழ்வு ௩௭ 


கும்‌ பொதுவானவர்‌. அவரைப்‌ பரிந்து போற்றுவதே 
பிறவிப்‌ பயன்‌. இரங்கி அழைப்பார்க்கு அவர்‌ எளியவர்‌ 
அகின்றார்‌. நாடியழைத்தால்‌ நீயும்‌ அவரை அடைவாய்‌.” 
'இங்கனம்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ ஷோடசி பூஜைக்குச்‌ இல 
நாளைக்கு முன்பு சாரதா தேவிக்குப்‌ புகட்டினார்‌. பசு 
மரத்தாணி போன்று இப்போதனை ௮ந்நல்லாள்‌ உள்ளத்‌ 
தில்‌ பதிந்தது. 

வடநாட்டு தேசாசாரப்படி மங்கையர்‌ முக்காடிட்டு 
முகம்மூடிக்‌ கொண்டல்லாஅ ஆடவர்‌ முன்னிலையில்‌ 
வருவதில்லை. அவ்‌ வொழுக்கத்தைச்‌ சாரதா தேவியார்‌ 
தமது நாயகர்‌ முன்னிலையிலுங்கூடக்‌ கையாண்டு வந்தார்‌, 
ஏனென்றால்‌ மங்கையரது மேலாம்‌ இயல்பாகிய அச்ச 
மும்‌ நாணமும்‌ அவரிடத்துப்‌ பெரிதும்‌ குடிகொண்டிருக்‌ 
தன. ஓரிரவு அண்ணலுக்கு அழுது படைக்க அவர்‌ 
வழக்கப்படி கி்‌ வந்தார்‌. அது, 
போழ்து பரவச நிலை யடைந்திருந்த பரமஹம்ஸர்‌ பரம்‌. 
பொருளைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. செவிக்கினிய 
௮ச்சொற்களைச்‌ சாரதாதேவியாரும்‌ செவி மடுத்துப்‌ 
பருக ஆரம்பித்தார்‌ உணவைப்‌ பற்றியவும்‌, காலத்தைப்‌ 
பற்றியவும்‌ ஆய எண்ணங்கள்‌ பறந்தோடி. விட்டன, 
இரவெல்லாம்‌ பாரமார்த்திகப்‌ பேச்சிலேயே கழிந்தது, 
விடியற்காலத்தில்தான்‌ அம்மையார்க்கு . அக்கையைப்‌ 
பற்றிய உணர்வு வந்தது. தலையின்மீ திருந்து அகில்‌ 
நழுவி யிருந்ததும்‌ அப்பொழு அதான்‌ அவருக்குத்‌ தென்‌ 
பட்டது, உடனே அதை இழுத்து முகத்தை மூடிக்‌ 
கொண்டு தம்‌ அறைக்குச்‌ சென்றார்‌, சிரவணானந்தத்தில்‌ 
சொக்கி யிருந்தபோது சரீரத்தைப்பற்றிய எண்ணமே 
வரவில்லை, ஆதலால்‌ முகம்‌ மூவெதைப்‌ கிக்‌ அவர்‌ 
கருத்தில்‌ கொள்ளவில்லை, 


௩௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


தமது சிஷ்யை ஒருத்திக்கு அன்னையார்‌ பிற்காலத்தில்‌ 
பகர்ந்ததாவது: “நரன்‌ தக்ஷிணேசுவரத்தில்‌ வாழ்ந்திருந்த 
போது அதிகாலையில்‌ மூன்று மணிக்கு எழுந்திருந்து தியா 
னம்‌ செய்வேன்‌. அப்பொழுது எனக்கு அடிக்கடி பரவச 
நிலை வந்துவிடும்‌, தலையினின்று துகில்‌ நழுவுவதும்‌ 
அண்டையில்‌ யாராவது நடமாடுவ தும்‌ எனக்குத்‌ தெரி 
யாத போய்விடும்‌. ஆ, அக்காலத்திய மன நிலையை என்‌ 
னென்பது ! நிலா வெளிச்சத்தில்‌ கான்‌ கைகூப்பி வணங்‌ 
குவ தண்டு, “மனமே சந்திர ரெணத்தைப்‌ போன்று நீ 
தயதாயிரு' என்பேன்‌. “வெண்ணிலாவிலுங்‌ கூடச்‌ 
கொஞ்சம்‌ மாசு படிற்திருக்கிறது. ஆனால்‌, இறைவ! என்‌ 
மனதில்‌ சிறிதேனும்‌ மாசு படியாது அருள்‌ புரிவாய்‌ ” 
என்று நைந்துருகி வணங்குவேன்‌. ஒழுங்காகக்‌ தியானம்‌ 
செய்பவர்க்கு உள்ளத்தில்‌ இறைவனைக்‌ காணவும்‌ அவனு 
டைய சொல்லைக்‌ கேட்கவும்‌ இயலும்‌. ம ப பல்ல ம்‌ 
எழும்‌ வண்ணத்தின்படிக்‌ காரியமும்‌ கடிதில்‌ கைகூடும்‌, 
அயவரஅ உள்ளத்தில்‌ சாந்தம்‌ நிறைந்திருக்கும்‌, சுவானு 
பவம்‌ மூற்திவரும்பொழுது தங்கள்‌ சித்‌ தமிசை குடிகொண் 
டுள்ள தெய்வமே மற்றவர்‌ எல்லாருடைய சித்தத்திலும்‌ 
குடிசொண்டிருப்பை தக்‌ காண்பர்‌. அன்புறுவர்‌, தண்டத்‌ த்‌ 
தகாதவர்‌, சண்டாளர்‌ அகிய எல்லாருடைய உள்ளத்திலும்‌ 
ஓரே இறைவன்‌ உறைகின்முன்‌. இதை அறியுங்கால்‌ உண்‌ 
மையான பணிவு உண்டாகிறது.” 
பாரமார்த்திகத்‌ துறையில்‌ தாம்‌ அடைந்த சுவானு 
பவங்களைப்‌ பற்றி ஸ்ரீ சாரதா தேவியார்‌ யாரிடத்திலும்‌ 
ஒன்றும்‌ பேசமாட்டார்‌. அப்படிப்‌ பேசினால்‌ பிறர்தம்மை 
அனாவசியமாகப்‌ பெருமைப்‌ படுத்துவார்‌ என்ற அச்சமே 
அதற்குக்‌ காரணமாகும்‌, அத்தகைய நிகழ்ச்சி யொன்று 
ஈண்டுக்‌ குறிப்பிடத்தக்க. தம்‌ தலைவர்‌ அடிக்கடி 


அத்யாத்மிக வாழ்வு ௩௯' 


அடைந்த பரவச நிலையைத்‌ தாமும்‌ அனுபவிக்கவேண்டு 
மென்ற அவா அவருக்கிருந்தது. ஆனால்‌ கணவரிடம்‌ 
நேரில்‌ சென்று தமது கருத்தை வெளியிட அவருக்கு 
இயலவில்லை. யோகினியம்மாள்‌ எனும்‌ ஒரு தோழியின்‌ 
மூலம்‌ அதைத்‌ தெரிவித்தார்‌. அப்பொழுது ஸ்ரீ ராம 
இருஷ்ணர்‌ தனியாகத்‌ தமது அறையில்‌ அமர்ந்திருந்தார்‌. 
தேவியின்‌ விருப்பத்தைக்‌ கேட்டும்‌ அவர்‌ வாளா இருந்து 
விட்டார்‌. பின்பு திடீரென்று அவர்‌ ஆழ்ந்த மன நிலையில்‌ 
மூழ்கினார்‌. ௮௮ போன்ற வேளைகளில்‌ யாரும்‌ அவருடன்‌ 
பேசத்துணியார்‌. ஆதலால்‌ யோகினி யம்மாள்‌ மெளன: 
மூற்றுச்‌ றிது நின்றுவிட்டு அப்பால்‌ போய்விட்டாள்‌. 
அன்னை சாரதா தேவியின்‌ அறையைத்‌ திறந்து அதனுள்‌ 
துழைய அம்மாது முயன்றாள்‌. ஆனால்‌ அவள்‌ ஆங்குக்‌ 
கண்ட காட்சிதான்‌ என்ன ! பூஜையில்‌ அமர்ந்திருந்த 
தேவியார்‌ பரவச நிலையடைர்‌ அ சிரிக்கவும்‌, அழவும்‌, விதிர்‌ 
விதிர்க்கவும்‌ செய்யலானார்‌. கண்ணீரும்‌ ஓயா அ பெருகுவ 
தாயிற்று, பிறகு அவர்‌ அமைதியுற்று, வார்த்த சிலை 
போன்று. அமர்ந்திருந்தார்‌, அதைச்‌ சமாதி நிலையென்‌ 
றறிந்த யோகினி யம்மாள்‌ கதவை மூடிவிட்டு அப்பால்‌ 
போய்விட்டாள்‌. பின்பு அதைப்பற்றித்‌ தோழியானவள்‌ 
விசாரித்தபொழுத அன்னையார்‌ புன்சிரிப்புப்‌ பூத்துச்‌ 
சும்மா விருந்துவிட்டார்‌. 

பரமஹம்ஸதேவர்‌ சரீரம்‌ மறைந்த பின்பு ஸ்ரீசாரதா 
தேவியார்க்கு இதுபோன்ற பரவசநிலை அடிக்கடி வருவ 
துண்டு. ஆனால்‌ இவைகளெல்லாம்‌ பாரமார்த்திக வாழ்க்‌ 
கைக்கு முற்றிலும்‌ அவசியமானவைகளல்லவென்று அவர்‌ 
சொல்லுவார்‌. தெய்வீகக்‌ காட்சிகள்‌ காண்பதுகூட சாத 
கர்கள்‌ எல்லார்க்கும்‌ வாய்ப்பதில்லை, இயல்புக்கு ஏற்ற 
படி சல சாதகர்களுக்கே இவை தென்படுகின்றன . ஆனால்‌ 


௪௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


வெளி யாடம்பரத்தாலன்றி, வாழ்க்கை புனிதமுடைய 

சாக மாறுவதே அதன்‌ அடிப்படையான கோட்பாடா 

கும்‌. எல்லார்க்கும்‌ எளிதில்‌ விளங்கும்படி. அன்னையார்‌ 

அதைப்பற்றி இயம்பியதாவ து :_-4 ஆத்ம ஞானத்தால்‌ 

சாதகன்‌ அடைவது வேறு என்ன இருக்கறது? அவ 

அக்கு இரண்டு சொம்புகள்‌ முூளைக்கின்றனவா ? இல்லை. 

சித்த சுத்தி யுண்டாகிறது. சுத்தியடைந்த மனதில்‌ ஞான 

மும்‌ ஆத்ம போதமும்‌ ஓங்கி ஒளிர்னெறன..?? 

இலெளகிக வாழ்க்கைக்கு வேண்டிய பயிற்சிகளையும்‌ 

தக்க முறையில்‌ குருதேவர்‌ அன்னைக்கு அளித்து வந்தார்‌, 

இல்லத்தில்‌ உள்ள பண்டங்களை ஒழுங்குபடுத்தி வைப்ப 

தில்‌ கொஞ்சம்‌ கருத்தைச்‌ செலுத்தவேண்டும்‌, அடிக்கடி 

கையாளப்படும்‌ பொருள்களைப்‌ பக்கத்திலும்‌ மற்றவை 
களை எட்டவும்‌ வைப்பது உ௫தம்‌, பழகுதற்கு எடுத்த 
பாண்டம்‌ ஒன்றைத்‌ திரும்பவும்‌ பழைய இடத்திலேயே 
வைக்கின்ற பழக்கமிருந்தால்‌ வெளிச்சமில்லாத போதும்‌ 
அதை எளிதில்‌ கையாளலாம்‌. தீபத்துக்குத்‌ இரி இரிப்‌ 

பது, காய்கறி ௮ரிவத, சமைப்பது, பரிமாறுவது, துணி 
துவைப்பது, வீடு பெருக்குவது, மெழுகுவ த ஆயெ 
இவை யாவும்‌ அவர்‌ கொடுத்த பயிற்சியில்‌ அடங்கி யிருந்‌ 
தன; வண்டி படகு முதலியவைகளில்‌ பிரயாணம்‌ 
போகும்பொழுது உடன்‌ வருபவர்களுக்குச்‌ செளகரியம்‌ 
செய்து கொடுத்‌ அவிட்டுத்‌ தான்‌ கடைசியாக வண்டியேற 
வேண்டுமென்றும்‌ பிரயாணத்தின்‌ இறுதியில்‌ எல்லாரை 
யும்‌ இறக்கிவிட்ட பிறகு, சாமான்‌ ஏதாவது மறதியாக 
வண்டியில்‌ அல்லது படகில்‌ நின்அவிட்டதாவென்று 
பார்த்து நிச்சயித்த பிறகே அவர்‌ வண்டியினின்று 
வெளியே போகவேண்டுமென்றும்‌ கற்பித்துக்‌ கொடுத்‌ 
கார்‌, காலம்‌ இடம்‌ நிலைமைக்கு ஏற்றவாறு உலகத்தவ 


A 


தற்கொண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௧ 


ரோடு உறவாடக்‌ கற்றுக்கொள்ளுதல்‌ லெளகெ வாழ்க்‌ 
கைக்கு . இன்றியமையா தது. வாழ்க்கை. வெற்றிகரமாக 
நடைபெறுவது இத்தகைய பயிற்சியைப்‌ பொனத்திறுக்‌ 
இறது. மாந்தரின்‌ இயல்புக்கு ஏற்றவாறு அவர்களோடு 
பழகவேண்டும்‌. எல்லாருடைய சரீரமும்‌ சதை எலும்பு 
ரத்தத்தைக்‌ கொண்டு ஆயிருக்கின்றன ; ஆனால்‌ மன 
அமைப்பிலோ வேறுபாடுகள்‌ பல இருக்கின்றன. ஆத 
லால்‌ நட்புக்‌ கொள்ளுதலில்‌ எச்சரிக்கை மிக எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சிலரோடு தாராளமாகப்‌ பழகலாம்‌ ; 
மற்றும்‌ சிலரோடு சுருக்கமாகப்‌ பேச்சு வார்த்தை வைத்‌ 
துக்‌ கொண்டால்‌ போதும்‌; வேறு சலசோடு பழக்கமே 
வைத்துக்‌ கொள்ளாதிருப்பது உத்தமம்‌, ஆக பாரமார்த்‌ 
திகம்‌ எவ்வளவு பண்புடன்‌ புகட்டப்பட்டதோ, அவ்வ 
ளவு பண்புடன்‌ உலகத்தோடு ஓட்டி வாழ்தற்கு ஏற்ற 
உலகியல்‌ அறிவும்‌ ஸ்ரீசாரதா தேவிக்குத்‌ தம்மை ஆட்‌ 
கொண்டவரால்‌ புகட்டப்பட்ட து. 
A= 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
தற்கொண்டாரைப்‌ பேணுதல்‌ 


அன்னை ஸ்ரீசாரதா தேவியார்‌ சுமார்‌ பதினைந்து 
வருஷ்காலம்‌ தக்ஷிணேசுவரத்தில்‌ தங்கியிருந்தார்‌. அதற்‌ 
இடையில்‌ அவர்‌ ஏதோ சில சமயங்களில்‌ மட்டும்‌ தமது 
பெற்றோரைப்‌ பார்க்க ஜெயராம்பட்டிக்குச்‌ சென்‌ றிருந்‌ 
தார்‌. மற்றப்படித்‌ தம்மைக்‌ கொண்டவர்க்குக்‌ கைங்‌ 
கரியம்‌ செய்வதே அவருடைய முக்கியமான அ௮வலா 
யிருந்தது, ஆலயத்தில்‌ ஈரஹபத்கானா எனும்‌ சிறு வீடு 
ஒன்று உண்டு, அதன்‌ மாடி, ஆராதனை வேளைகளில்‌ 


௪௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


மேளம்‌ வா௫ிப்பதற்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டி ருக்‌ 
தது. கீழே தரை மட்டத்தில்‌ இருக்கும்‌ அறையில்‌ 
அன்னையார்‌ வசித்திருந்தார்‌. அது வண்ணத்தில்‌ மிகச்‌ 
சிறியது. அதன்‌ வாயில்‌ மிகத்‌ தணித்திருந்தபடியால்‌ 
ஆரம்பத்தில்‌ அன்னை அதனுள்‌ அழையும்பொழுதெல்‌ 
லாம்‌ தலையை மேற்சட்டத்தின்மீது மோதிக்‌ கொள்ளும்‌ 
படி. ஏற்படும்‌, அந்தச்‌ சிறு வீட்டில்‌ வசிக்கும்‌ மாத 
ஒருத்திக்கு மறைவு உண்டாக்குதற்‌ பொருட்டுச்‌ சற்றி 
அம்‌ தாழ்வாரத்தில்‌ தலையுயரம்‌ வரையில்‌ மூங்கில்‌ பாய்‌ 
கட்டப்பட்டிருந்த. போதிய அளவு சூரிய வெளிச்சம்‌ 
உள்ளே செல்லுதற்கும்‌ வழியில்லை. தமது அகமுடை 
யார்க்கும்‌ வயது முதிர்ந்த மாமியார்க்கும்‌ அவர்‌ சமைத்‌ 
தீன்‌ அதே அறையில்தான்‌. சாமான்கள்‌ வைத்திருந்த; 
அம்‌ அதற்குள்ளேயே. இன்னும்‌ தாம்‌ உட்கார்ந்திருந்த 
அம்‌ உறங்னெ தும்‌ அச்சிறிய அறைக்குள்ளேயே ! மனம்‌ 
கொண்டது மாளிகை எனும்‌ கருத்அக்கு ஏற்ப அன்னை 
யார்‌ அவ்விடத்தைப்பற்றிக்‌ குறையொன்றும்‌ கூறாது 
இனிது வாழ்ந்து வந்தார்‌. 

அச்சிறு வீட்டில்‌ அன்னைக்கு வசதிகள்‌ போதா என்‌ 
பதை ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஈன்கு அறிந்திருந்தார்‌. ஆனால்‌ 
அதற்கு நிவர்த்தி தேட அவரால்‌ இயலவில்லை. அக்‌ 
கோவிலை ஸ்தாபித்த ராணி ராசமணியின்‌ மருகர்‌ மதுர 
நாத விசுவாசர்‌ நெடுநாளைக்கு முன்பே காலஞ்‌ சென்ன 
விட்டார்‌. அவர்‌ மட்டும்‌ அதுபோற்து உயிரோடி ரர்‌ 
திருந்தால்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்க்கு எல்லாவித 
செளகரியங்களும்‌ அவர்‌ செய்து வைத்திருப்பார்‌. இப்‌ 
பொழுதோ ௮அ சாத்தியமன்‌அ. ஆலயத்தில்‌ அந்தச்‌ 
இறு வீட்டைத்‌ தவிர மறைவான நல்ல அறை வேறு 
ஒன்றும்‌ வாய்க்கவில்லை. அன்னையார்‌ இயல்பில்‌ நாண 


தற்கோண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௩ 


முடையவர்‌ ஆதலால்‌ பலபேர்‌ பார்வையில்‌ படும்‌ இடங்‌ 


களில்‌ வ௫க்க அவர்‌ ஒருப்படுவதில்லை. வெகுகாளாக 
அவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ முன்னிலையிலும்‌ முக்காடணிர்‌ து. 
வந்‌. துகொண்டிருந்தார்‌. வைகறையில்‌ மற்றெல்லார்க்கும்‌ 
முன்பு மூன்று மணிக்கே அவர்‌ துயிலெழுந்து ஸ்கானம்‌ 
முதலியவைகளை முடி த்துக்‌ கொண்டு ஒருவர்‌ கண்ணுக்கும்‌ 
தென்படாது தமது அறைக்குள்‌ போய்விடுவார்‌. பின்பு 
பிற்பகல்‌ ஒரு மணிக்கு மாந்தர்‌ சஞ்சாரமில்லா திருந்த 
போது, தமது நெடுங்‌ கூந்தலை உலர்த்த வெளியே வந்து: 
வெயிலில்‌ உட்காருவார்‌. ஆனால்‌, கோயில்‌ அதிகாரி 
போன்றவர்களுக்குங்‌ கூட அவர்‌ ஆங்கு வூத்திருந்த து: 
கேள்வி மாத்திரமே யொழிய, அவரை அவர்கள்‌ நேரில்‌: 
கண்டதில்லை. இருளில்‌ கங்கையில்‌ நீராடப்போன அன்னை 
யார்‌ ஒரு தடவை ஒரு முதலையை மிதிக்கும்‌ நிலைமையி- 
னின்றுர்‌ தப்பித்தார்‌. அதைக்‌ கேள்வியுற்ற குருதேவர்‌ 
கையில்‌ விளக்கை எடுத்துச்‌ செல்லுவது உ௫தமென்று 
சொன்னார்‌. வசதியில்லாத விடத்தும்‌ ஸ்ரீ சாரதா தேவி' 
யார்‌ வாழ்க்கையை வகைப்படுத்திக்‌ கொண்டஅ ஸ்ரீ ராம 
- இருஷ்ணருக்குப்‌ பரம திருப்தியை உண்டுபண்ணிற்ற. 
ஆனால்‌ பெண்‌ மக்கள்‌ எப்பொழுதும்‌ பேதைகளாகப்‌ பின்‌ 


னணியில்‌ இருக்கவேண்டுமென்று அவர்‌ கருதியதாக 


எண்ணலாகாது. அவருடைய இஷ்யைகளில்‌ கெளரியம்‌. 


மாள்‌, கொலாப்‌ அம்மை போன்றவர்கள்‌ சிலர்‌ துணிவுடன்‌ 


பொதுக்‌ காரியங்களில்‌ ஈடுபடுவ துண்டு, ஸ்ரீ ராமகிருஷ்‌. 


ணரும்‌ அத்தகைய செயல்களுக்கு உற்சாகஷூட்டி வந்தார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பெண்‌ தன்மையை இழந்‌ தவிடலாகா த்‌ 
என்று சொல்லுவாரே யொழிய, அவர்கள்‌ செயலற்று: 
அந்தப்புரத்தில்‌ மறைந்திருக்க வேண்டுமென்று சொல்ல 


மாட்டார்‌. தம்‌ தமையனாரின்‌ குமாரத்தி லக்ஷமிதேவி' 


௪௪ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


என்பவள்‌ அவர்‌ முன்னிலையில்‌ ஆடவும்‌ பாடவும்‌ அபிறயிக்‌ 
கவும்‌ செய்வாள்‌. ௮௮ லக்ஷ்மியின்‌ இயல்பு என்றும்‌, 
ஆனால்‌ அதைப்போன்று சாரதாதேவி பாவனை பண்ணித்‌ 
தம்‌ சொந்த இயல்பை இழந்துவிட லாகாதென்றும்‌ குரு 
'தேவர்‌ போதிப்பார்‌. ஆடவரைப்‌ போன்று மகளிரும்‌ 
அவரவர்‌ இயல்பை அனுசரித்தே முன்னேற்றமடைய 
'வேண்டுமென்பஅ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ கருத்‌. 

தள்ளாத வயதில்‌ கங்கைக்‌ கரையோரம்‌ வாழவேண்டு 
மென்று விரும்பிய தமது மாமியாரை ஸ்ரீ சாரதா தேவி 
யார்‌ பாங்குடன்‌ பராமரித்து வந்தார்‌. பல அஅவல்களுக்‌ 
கடையிலும்‌ மாமியாரைப்பற்றிய எண்ணம்‌ அவர்‌ மனதில்‌ 
இருக்‌ துகொண்டிருக்கும்‌. சாரதா வென்று அவர்‌ கூப்‌ 
-பிடும்‌ சத்தம்‌ முடியுமுன்பே மருமகள்‌ மாமியார்‌ முன்னிலை 
யில்‌ பறந்தோடி, அவருடைய ஏவலை எதிர்பார்த்து 
நிற்பார்‌.  பர்த்தாவினிடத்து தேவியார்க்கு எவ்வளவு 
பக்தி யிருந்ததோ அதைவிடப்‌ பன்மடங்கு அதிகம்‌ 
அவரை ஈன்றெடுத்த அன்னையிடம்‌ இருந்தது. 

ஆட்கொண்ட அண்ணலுக்கும்‌ அவருடைய தாயார்‌ 
ஸ்ரீ சந்திரா தேவியாருக்கும்‌ சமைப்பது நம்‌ அன்னைக்கு 
தகூதிணேசுவரத்தில்‌ ஏற்பட்ட முக்கியமான கடமை 
யாகும்‌. பரமஹம்ஸ தேவருக்கு அடிக்கடி வயிற்றில்‌ 
கோளாறு ஏற்பட்டுவிடும்‌ ; அதற்கு ஏற்றபடி உணவை 
எச்சரிக்கையுடன்‌ பக்குவப்‌ படுத்துவது அன்னையின்‌ 
பொறுப்பா யிருந்தது. ஆரம்பத்தில்‌ அவ்விரறாவர்க்கு 
மட்டும்‌ அவர்‌ சமைத்துக்கொண்டிருகர்தார்‌. ஆனால்‌ நாளேற 
ஏற அன்பர்‌ கூட்டம்‌ அதிகரி த்துக்கொண்டே போன து. 
பக்தர்களில்‌ பெரும்பாலர்‌ அல்லும்‌ பகலும்‌ தக்ஷ்ிணேசு 
வரத்தில்‌ தங்‌இவிடுவார்கள்‌. அத்தனை பேருக்கும்‌ அன்ன 
மாக்கி அளிப்பது அன்னையின்‌ கடமையரயிற்று. அவரும்‌ 


தற்கோண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௫: 


அப்பணியை மடிழ்வுடன்‌ செய்துவந்தார்‌. அங்ஙனம்‌. 
அன்பர்க்குப்‌ பணி செய்வது தமக்குக்‌ கிடைக்க பாக்கிய 
மென்றும்‌ அவர்‌ உணர்வார்‌. அத்தனை அ௮லவல்களுக்‌ 
இடையிலும்‌ இருவேளைகளிலும்‌ தியானம்‌ செய்வது 
தவறா அ. ஒழுங்காக நாள்தோறும்‌ தியானம்‌ நடைபெற 
வேண்டுமென்‌ அ குருதேவரும்‌ வற்பு௮த்துவார்‌. பெண்டிர்‌ 
கள்‌ சோம்ப லுற்றிருக்கலாகாகதென்றும்‌ வீண்காலம்‌. 
போக்கலாகாதென்றும்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுவார்‌. அன்னையாரின்‌ கருத்தும்‌ அதுவே. 
மனதில்‌ பலவிதமான எண்ணங்கள்‌ தோன்றுவது வேலை 
யில்லாது வீண்காலம்‌ போக்கும்‌ பொழுதிலேயன்றோ? 
சமைத்த உணவு வகைகளை ஒரு தட்டில்‌ வைத்துக்‌ 
குருதேவருக்குப்‌ படைக்க அவருடைய அறைக்கு எடுத்‌ 
தச்‌ செல்லுவது அன்னையின்‌ வழக்கம்‌. ஒரு நாள்‌ அவர்‌ 
அப்படி உணவு எடுத்துக்கொண்டு போகையில்‌, குரு. 
தேவருக்குத்‌ தானும்‌ கொஞ்சம்‌ பணிவிடை செய்ய விரும்‌ 
பிய மாது ஒருத்தி கையேந்தி அத்தட்டினை வாங்கிக்‌ 
கொண்டாள்‌. பின்பு அவளே அப்‌ போஜன த்தைக்‌ குரு 
தேவருக்குப்‌ பரிமாறினாள்‌. ௮ன்னையாரும்‌ அவள்‌ விரும்‌ 
பியபடி குருவுக்குக்‌ கைங்கரியம்‌ செய்ய அவளை விட்டு 
விட்டுத்‌ தாம்‌ விசிறி வீசிக்கொண்டு நின்றார்‌. ஆனால்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அவ்வுணவை அருந்த இயலவில்லை. 
உண்பதுபோல்‌ பாசாங்கு பண்ணிக்கொண்டிருக்தார்‌. 
அவரத செயல்‌ அன்னையாரும்‌ கவனித்தார்‌. ஈல்லொழுக்க 
மில்லாதவர்‌ கைப்பட்ட உணவைக்‌ குருதேவர்‌ அருந்த 
முடியாதென்பஅம்‌, அம்மா அது ஒழுக்கத்தில்‌ மேலானவள்‌ 
அல்லல்‌ என்பதும்‌ அன்னையாருக்குத்‌ தெரிந்திருந்த அ. 
ஆயினும்‌ சிறிது உணவாவது அருர்தவேண்டுமென்‌ அ 


அவரை அன்னையார்‌ வேண்டிக்கொண்டார்‌, அம்மாத 


௪௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


ஆலயத்தை விட்டுச்‌ சென்றபிறகு அவனைப்பற்றிப்‌ பேச்சு 
கடந்தது, தூய வாழ்க்கை வாழாதவாது கையில்‌ இனி 
அவ்வா சமைத்த உணவைக்‌ கொடுக்கலாகாதென்று 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ சொன்னார்‌. அருளே வடிவெடுத்த 
அன்னையார்‌ அதற்கு விடையாக, ££ கூடுமானவரையில்‌ 
முயலுகிறேன்‌. ஆனால்‌ ஒழுக்கமற்றவரும்‌ விரும்பி 
'யொன்றை என்னிடமிருந்து வேண்டுவாசாயின்‌, இல்லை 
யென்று மறுத்து இயம்ப என்னால்‌ இயலாதே?” என்று 
கைகூப்பிக்கொண்டு விண்ணப்பித்தார்‌. குருதேவர்‌ ஒன்‌ 
அம்‌ பேசாதிருந்துவிட்டா ரெனினும்‌ கருணாகரத்தாயின்‌ 
மேலாம்‌ இயல்பைப்‌ பெரிதும்‌ பாராட்டினார்‌. 
நாளடைவில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணா முன்னிலைக்கு 
அன்பர்‌ குழாம்‌ அதிகமாக வருவதாயிற்று. அதில்‌ பெண்‌ 
மக்களும்‌ பலர்‌ இருந்தனர்‌. ஞானத்தாய்‌ ஸ்ரீ சாரதா 
தேவியை அவர்கள்‌ முற்றிலும்‌ பின்பற்றினர்‌ என்பது 
சொல்லாமலே விளங்கும்‌. அவர்களுள்‌ ஏற்கனவே இயம்‌ 
பப்பட்ட கொலாப்‌ அம்மையும்‌ ஒருத்தி. ஒருநாள்‌ தமக்கு 
அன்னம்‌ பரிமாறும்படி குருதேவர்‌ கொலாப்‌ அம்மைக்‌ 
குக்‌ கட்டனையிட்டார்‌. ௮ன்றுமுதல்‌ அவ்வம்மையே 
நாள்தோறும்‌ குருதேவருக்குப்‌ போஜனம்‌ படைக்க முற்‌ 
பட்டுவிட்டாள்‌. தம்மை ஆட்கொண்டவருக்குப்‌ பணி 
விடை செய்வதே சாரதா தேவியாருக்கு ஒப்பற்ற இன்ப 
மூட்டி வந்தது. ஒருவிதத்தில்‌ அஅ அவருடைய தனி 
யுரிமை யென்றும்‌ சொல்லவேண்டும்‌, ஆயினும்‌ தாம்‌ 
பெறும்‌ இன்பத்தைப்‌ பிறரும்‌ பெறவேண்டும்‌ என்னும்‌ 
உயர்‌ நோக்கத்துடன்‌ தம்‌ உரிமையை அவர்‌ மகிழ்வுடன்‌ 
விட்டுக்கொடுத்தார்‌, தெய்வந்‌ தொழாது கொழுகனைத்‌ 
தொழும்‌ மாண்புடையாளுக்குப்‌ பல நாள்‌ இத்தகைய 
இடைஞ்சல்‌ ஏற்பட்டவிடத்தும்‌ அவர்‌ அதைப்‌ பரசன்மை 


> 


5 


ஆ 


தற்கோண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௭ 


யின்‌ பொருட்டுப்‌ பொருட்படுத்தாதிருந்தார்‌. தனி 
யுரிமை தேடுவ.து மெய்யன்பர்‌ இயல்பன்‌ அ. 

சமைப்பதில்‌ அன்னையார்க்கு இருந்த ஆற்றல்‌, 
வீட்டுக்‌ காரியங்களை நிர்வகிப்பதில்‌ அவருக்கு ஏற்பட்‌ 
டிருந்த திறமை முதலியவைகளைப்‌ பரிகசிப்ப தபோல்‌ 
இருப்பதாக லெ வேளைகளில்‌ ஸ்ரீ சாமகிருஷ்ணர்‌ பேசு 
வார்‌. ' ஆனால்‌ கேலி விளையாட்டுகளுக்‌ கிடையில்‌ அவர்‌ 
தேவியார்மீது மரியாதை மிக வைத்திருந்தார்‌. அச்சத்தை 
யும்‌ நாணத்தையும்‌ ஆடையாக அணிந்திருந்த அம்மை 
யார்‌ ஆத்ம ஞானமே வடிவெடுத்தவர்‌ என்பது குரு 
தேவருக்குத்‌ தெரியும்‌, மண்ணுலகத்‌ தவர்க்கு ஞானத்தை 
வழங்க வந்த நாயகி இவள்‌ என்பது அவருடைய துணிபு. 
ஆதலால்‌ அருள்‌ தாகம்‌ உடையவர்களின்‌ இயல்புகளுக்கு 
ஏற்றவாறு என்னென்ன மந்திரோபதேசம்‌ செய்யவேண்டு 
மென்று அன்னையார்க்கு அவர்‌ புகட்டி யிருந்தார்‌. ஆத்ம 
ஞானத்தில்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌ தமக்குப்‌ பின்வாங்கிய 
வர்‌ அல்லர்‌ என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்குத்‌ தெரியும்‌. 
தமது சிஷ்யர்களுள்‌ ஒருவராகிய சுவாமி திரிகுணா தீ தருக்கு 
அவர்‌ அவ்வுண்மையை எடுத்தோதி அம்மையாரிட 
மிருந்தே மர்திரதீகைத பெற்றுக்‌ கொள்ளும்படி ஏவினார்‌, 

தம்‌ பிராட்டியாருடன்‌ உரையாடும்‌ பொழுது எதி 
தகைய பதங்களைப்‌ பிரயோகிப்பது என்பதில்‌ ஸ்ரீ ராம 
கிருஷ்ணர்‌ கருத்து மிகச்‌ செலுத்தினார்‌. ஓர்‌ இரவு தமது 
அறைக்குள்‌ தமக்கு உணவு எடுத்து வந்தவள்‌ தமதூ 
தமையனாரது புதல்வி லஷ்மி யென்றெண்ணி, அவர்‌ 
“ அடி, கதவைத்‌ திறந்து வைக்காதே ?? என்றார்‌. “இதோ 
கதவை மூடுகிறேன்‌ ?” என்று உடனே அன்னையார்‌ விடை 
கொடுத்தார்‌. ௮.து யாருடைய குரல்‌ என்னு தெரிந்ததும்‌ 
குருதேவர்‌ திடுக்கிட்டு விட்டார்‌. “ஆ, நீயா! லக்ஷ்மி 


௪.௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


யென்று நினைத்தேன்‌. அலட்சியமாக நான்‌ பேசியதைப்‌ 
பொருட்‌ படுத்தாதே?” என்றார்‌. லக்தமியிடம்‌ பேசுவது 
போன்று தம்மிடம்‌ பேசுவதிலும்‌ குறை யொன்று மில்லை 
யென்றார்‌ அன்னையார்‌. குருதேவர்க்கு அப்பொழு அம்‌ 
அமைதி யுண்டாகவில்லை. மறுநாட்‌ காலையில்‌ அன்னையின்‌ 
அறைக்குச்சென்று “நரன்‌ இரவெல்லாம்‌ உறங்கவில்லை. 
அவமரியாதையாக உன்னிடம்‌ கட்ட யிட்டதை 
யெண்ணி வருந்திக்‌ கொண்டிருந்தேன்‌ ?? என்றார்‌. 

அன்னையார்‌ தம்மிடம்‌ அனுப்பப்‌ படும்‌ பட்சணங்‌ 
களில்‌ ஸ்ரீ குருதேவர்க்கு மட்டும்‌ கொஞ்சம்‌ வைத்து 
விட்டுப்‌ பெரும்‌ பகுதியை அங்கு வரும்‌ குழந்தைகளுக்கு 
எடுத்து வழங்கி விடுவார்‌. பொருளை அப்படிப்‌ பெரு 
மிதமாகச்‌ செலவு பண்ணினால்‌ வீட்டுக்‌ காரியங்களைச்‌ 
சிக்கனமாக நிர்வகிப்பது எங்கனம்‌ என்று பரமஹம்ஸ 
தேவர்‌ . ஒரு தடவை ஆகேஷேபித்தார்‌, தயாகிதியாகிய 
தாயின்‌ இயல்புக்கு ௮௮ பெருந்தடையாயிற்று. அவர்‌ 
பதில்‌ ஒன்றும்‌ பேசாது கூர்த்த முகக்‌ குறியுடன்‌ வெளி 
யேகினார்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ணரும்‌ தாம்‌ செய்த தவறு தலை 
உடனே தெரிந்துகொண்டார்‌. தமையனாரது பிள்ளையிடம்‌ 
அவர்‌ பதைபதைப்புடன்‌ “ராம லாலா, உடனே ஓடி உன்‌ 
சிற்றன்னைக்கு ஆறுதல்‌ சொல்‌ ; அவள்‌ சினந்து கொள்வா 
ளாயின்‌ நான்‌ ஓழிந்தேன்‌ ? என்று பகர்ந்தார்‌. வெளிப்‌ 
படையாகப்‌ பார்க்குமிடத்து ஸ்ரீ சாரதாதேவியார்‌ 
செய்த பணிவிடைகளை யெல்லாம்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ 
ஏற்றுவந்தாசெனினும்‌, மனத்தகத்து அவர்‌ அம்மையா 
ரிடம்‌ மட்டில்லா மரியாதை வைக்திருந்தார்‌. 

தம்‌ நாயகரிடம்‌ ஸ்ரீ சாரதாதேவியார்‌ கொண்டிருந்த 
பக்தியோ சொல்லில்‌ அடங்காதது. அவருக்கு முழுமன 
அடன்‌ பணிவிடை செய்ததைத்‌ தேவியார்‌ பெருங்‌ காரிய 


தற்கொண்டாரைப்‌ பேணுதல்‌ ௪௯ 


மாக நினைக்கவில்லை. எந்த உயர்‌ நோக்கத்தைப்‌ பிறவிப்‌ 
பயனாகப்‌ பர்த்தா பாராட்டினாசோ அதே நோக்கத்தைப்‌ 
பாரியாளும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. மேலாம்‌ வாழ்க்கையி 
௮ம்‌ அருள்‌ தாகத்திலும்‌ இருவர்‌ கருத்தும்‌ ஒருமித்‌ 
இருந்தன. தாய வாழ்க்கையையும்‌ புலனடக்க த்தையும்‌ 
அவர்கள்‌ அணிகலமாகக்கொண்டவர்‌ ஆவர்‌ ; அங்ஙனமே 
அவர்கள்‌ இருவரும்‌ பண அசையை முற்றத்துறந்த 
மேலோர்‌ ஆவர்‌. அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்த 
ஒரு நிகழ்ச்சியை விளக்குவது பொருர்தம்‌. அக்காலத்தில்‌ 
மார்வாரி பக்தர்‌ ஒருவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரது ௪ம்‌.ர௯ூ£ 
ணைக்காகப்‌ பதினாயிரம்‌ ரூபாய்‌ அவருக்கு கிதியளிப்பதாக 
வந்து வணங்க வேண்டினார்‌. பொருள்‌ படைத்திருப்ப 
தைப்பற்றி எண்ணிய மாத்திரத்திலேயே யாரோ வந்து 
தமது தலையைக்கூறுகூருக அறுப்பதுபோன்று அவருக்கு. 
வேதனையுண்டாயிற்று. அவ்வாறு ஆசைவலையை வீசித்‌ 
தம்மைச்‌ சோதிப்பது எதற்காக வென்று அவர்‌ வழிபடு 
தெய்வமாகிய ஐகன்‌ மாதாவை கொக்‌ துகொண்டார்‌. பிறகு 
அக்கொடையாளி, நிதியை ஸ்ரீ சாரதாதேவியார்‌ பெயரி 
லாவ அ அளித்துவிடலாமென்று விரும்பினார்‌. அச்செய்தி 
அம்மையாரிடம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டது. “ ஏன்‌, நீயா 
வது அதை ஏற்றுக்கொள்ளலாமே: என்ன சொல்‌ 
தின்றாய்‌ ?? என்றார்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌. அன்னையாரோ 
உடனே தங்குதடையின்றி “அத எவ்வா தகும்‌? நான்‌ 
பொருள்படைத்திருப்பது தாங்கள்‌ படைத்திருப்பதற்கு. 
ஒப்பாகும்‌ ஏனென்றால்‌ என்‌ உயிர்‌ உடல்‌ உடைமை 
யனை த்‌ அம்தங்களுடையன. ஆதலால்‌ அந்த நிதியை நான்‌ 
ஏற்பது முறையன்று ?? என்றார்‌. அன்னையாரின்‌ அறிவு 
நிறைந்த அவ்‌ வார்த்தை ஸ்ரீ சாமகிருஷ்ணருக்கு அளவிலா 
அக மகிழ்ச்சியை உண்டு பண்ணிற்று, 
4 


௫௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அவரவர்‌ மனப்‌ பரிபாகத்‌் தக்கு ஏற்றவாறு மக்கள்‌ 

விவாகத்தைப்‌ பொருள்படுத்‌துகின்றனர்‌. இல ருக்கு 
௮௮ சிற்றின்ப வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு லெளககேச்‌ 
சடங்கு. அறிவுடையோர்‌ கோட்பாட்டிலோ, ௮௮ ஆத்ம 
சாதன த்அக்கு உறு துணையாகின்ற த. மறைமுடியாயெ 
உபகிடதம்‌ போதிப்பதாவ த :-- 

௭ எ ot ரன: கணா என்‌: FHA என்‌ 

வாஷ்‌ கான பச: HAT ௭ | 

எள எ AT கன ளள ளோ எண்‌ 

ATEHAED எண்ன ளா னா என்‌ | 

எள அ% எரர்‌ கணண சோ: ளா எ 

ATENTE கான a: Tat ண | 
கணவன்‌ நேசிக்கப்பவெது கணவனின்‌ வடிவத்தை முன்‌ 
னிட்டல்ல, கணவனின்‌ வடிவத்தில்‌ இலங்கும்‌ ஆத்மாவே 
நேசிக்கப்படுதிற து. மனைவி நேசிக்கப்படுவ அ மனைவியின்‌ 
வடிவத்தை முன்னிட்டல்ல, மனைவி வடிவத்தில்‌ இலங்கும்‌ 
ஆத்மாவே நேசிக்கப்படுநிற து. புத்திரர்கள்‌ நேசிக்கப்‌ 
படுவது புத்திர வடிவங்களை முன்னிட்டல்ல, புத்திர 
வடிவங்களில்‌ இலங்கும்‌ ஆத்மாவே ரேசிக்கப்படுநிற து. 

இக்கருத்தை நிறைவேற்றும்‌ மணவாழ்க்கையே 

மேலான அ. பண்டைக்காலத்‌ துப்‌ பெரியோர்‌ இதையே 
இலட்சியமாகக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த ஈல்லறத்தை 
மறந்திருந்த இக்காலத்து மக்களுக்கு அதை மீண்டுமொரு 
CLS மூட்டுதற்கென்றே ஸ்ரீ சாமதிருஷ்ணரும்‌ 
ஸ்ரீ சாரதா தேவியாரும்‌  இல்வாழ்வைச்‌ கடைப்பிடித்‌ 
தனாபோலும்‌. ஒருவர்மீது ஒருவர்‌ பூண்டிருந்த நட்பு 
உடலை ஒட்டியதன்று, போகம்‌ பொருள்‌ முதலிய 


நலனும்‌ போலனும்‌ கூடிய பல நிகழ்ச்சிகள்‌ ௫௧ 


உலக ஆசைகளுக்கு அங்கு இடமில்லை. ஆத்மா ஆத்‌ 
மாவை நேரிப்பதே மெய்யன்பு என்பதை அவர்கள்‌ 
நன்கு விளக்கிக்‌ காட்டியுள்ளார்கள்‌. மண்ணுலகில்‌ உள்‌ 
. ளோர்க்கு இவர்களுடைய மணவாழ்க்கை யாண்டும்‌ 
உயர்ந்த லட்சியமாக ஒளிரும்‌, கரம்‌ 5 ஆ 
திர்‌ (ர i |. *ய பப்ப ஈட ப 
PALL வாவ்‌ பது 
எட்டாவது அத்தியாயம்‌ இத்ர1Nக்D D1. 
நலனும்‌ பொலனும்‌ கூடிய 
பல நிகழ்ச்சிகள்‌ 
தக்ஷிணேசுவரத்தில்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌ சுமார்‌ 
பதினைந்து வருஷகாலம்‌ வாழ்ந்திருந்தாரென்றும்‌, அத 
போழ்து இடையிடையே தாயகமாகிய ஜெயராம்பட்டிக்‌ 
குப்போய்வந்தா சென்றும்‌ முன்னமே சொல்லப்பட்டு, 
அவர்‌ 1874-ம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாதம்‌ தம்‌ கிராமத்துக்‌ 
குப்‌ போயிருந்தபோது பிதா காலஞ்‌ சென்றுவிட்டார்‌. 
புசோகதத்‌ தொழிலினின்‌ அ அவர்‌ சம்பாதித்த வருவாய்‌ 
இப்பொழுது நின்றுவிட்டது. பூமியினின்‌ அ கிடைத்த 
தானியம்‌ மிகக்குறைவு. நிலத்தை ஒழுங்காகச்‌ சாகுபடி 
செய்தற்கும்‌ யாருமில்லை. சாரதா தேவியின்‌ தம்பிமார்‌ 
நால்வரும்‌ வயதில்‌ சிறியோர்‌. அவர்களுள்‌ மூத்த 
வனுக்கே இன்னும்‌ கல்விப்பயிற்சி பூர்‌ த்தியா சவில்லை, 
குடும்பபாரம்‌ முழுதும்‌ விதவை சியாமா சுந்தரி சேவி 
யின்‌ தலையில்‌ வீழ்ந்தது. வறுமையோ பன்மடங்கு 
அதிகரிப்ப தாயிற்று. அப்பொழுதும்‌ அவ்வம்மை ஊக்‌ 
கத்தையும்‌ தன்னம்பிக்கையையும்‌ கைவிடவில்லை. பிள்ளை 
களைப்‌ படிப்பதற்குச்‌ சொந்தக்காரர்‌ வீடுகளுக்கு 
அனுப்பிவிட்டார்‌. கூலிக்கு நெல்‌ குத்திக்‌ கொஞ்சம்‌ 


௫௨ ... ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பொருள்‌ தேடினார்‌. சொந்த நிலத்தில்‌ கிடைத்த சொற்ப 
நெல்லையும்‌ கூலியாகக்‌ கிடைத்த பொருளையும்‌ கொண்டு 
அவர்‌ குடம்பத்கை ஆதரித்து வந்தார்‌. இந்தச்‌ கஷ்ட 
தசையில்‌ அவருக்கு மகள்‌ சாரதையினிடமிருர்து ஆறு 
தலும்‌ தேறுதலும்‌ அகப்பட்டன. கராமத்‌ தூக்குப்‌ 
போகும்‌ பொழுதெல்லாம்‌ சாரதாதேவியார்‌ தாயுடன்‌ 
சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைப்பார்‌. ரெல்‌ குத்‌.துவதிலும்‌ 
அல்லலுற்திருந்க தம்‌ அன்னைக்கு உதவி புரிவார்‌. முயற்கி 
திருவினையாக்கும்‌ எனும்‌ கோட்பாட்டுக்கு ஒப்பக்‌ காலக்‌ 
இரமத்தில்‌ கஷ்டதசை கொஞ்சங்‌ கொஞ்சமாகக்‌ குறைந்‌ 
தது. மூத்த சகோதரனுக்கு வயது வந்த பிறகு புரோதி 
தத்‌ தொழிலில்‌ ௮வன்‌ கொஞ்சம்‌ பொருள்‌ சம்பாதித்‌ 
தான்‌. மற்றவர்‌ இருவர்க்கும்‌ மிலத்தில்‌ வேளாண்மை 
செய்யும்‌ ஆற்றல்‌ வந்தது. 

தமது தந்தையை இழக்த ஒரு வருஷக்‌ துக்குப்‌ பிறகு 
தக்திணேசுவரத்தில்‌ வசித்திருக்கையில்‌ ஸ்ரீ சாரதா 
தேவிக்கு வயிற்றுக்கடுப்பு உண்டாயிற்று, தக்க மருத்‌ 
அவர்‌ ஒருவரைக்‌ சொண்டு இதிச்சைகள்‌ பல கையாளப்‌ 
பட்டன. அனால்‌ அக்சொடிய நோய்‌ குணமடைதற்குப்‌ 
பதிலாக அதிகரித்துக்கொண்டே போயிற்று. பல நாள்‌ 
௮ பெரும்‌ வேதனையை விளைவித்துக்‌ கொண்டிருந்த ௮. 
பின்பு உடல்‌ நலிவு ஒருவாறு ஒழுங்குபட்டதும்‌ ஆரோக்‌ 


இயத்தின்‌ பொருட்டு அவர்‌ தம்‌ கிராமத்துக்கு அனுப்பப்‌ 


பட்டார்‌, அன்னையாரது பராமரிப்பில்‌ அவர்‌ ஜெயராம்‌ 
பட்டியில்‌ அமர்ந்‌ திருக்கையில்‌ அதிர்ஷ்ட வசத்தால்‌ ௮க்‌ 
கொடிய ரோய்‌ மீண்டு மொருமுறை வர்துவிட்ட அ. 
இப்பொழுது அதன்‌ கொடுமை பன்மடங்கு அதிகரித்‌ 
தது. பெற்ற தாயார்‌ அதை முன்னிட்டுப்‌ படாத பாடு 
பட்டார்‌. தமது வறுமைக்கிடையில்‌ அகப்பட்ட ஒளஷ 


நலனும்‌ போலனும்‌ கூடிய பல நிகழ்ச்சிகள்‌ ௫௩ 


தங்களை யெல்லாம்‌ கையாண்டு பார்த்தார்‌. ஆனால்‌ 
கோய்மட்டும்‌ தீர்ந்தபாடில்லை. தப்பிப்‌ பிழைப்பது 
சந்தேகம்‌ என்றனர்‌ பலர்‌. இச்செய்தி தக்ஷிணேசுவரத்‌ 
தில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ காதுக்கும்‌ எட்டிற்று, * பிறவிப்‌ 
பயன்‌ முழுதும்‌ பெறுமுன்பே அவள்‌ மாண்டொழி 
வளா ??? என்று அவர்‌ சிறிது ஏக்கமுற்தறிருந்தார்‌. 
நோய்‌ வாய்ப்பட்டு வருந்திக்‌ கொண்டிருந்த சாரதா 
தேவியின்‌ மனதில்‌ ஒருநாள்‌ திடீரென்று ஓர்‌ எண்ணம்‌ 
உதித்தது. யாரிடத்திலும்‌ ஒன்றும்‌ சொல்லா அ அவர்‌ 
௮க்சொமத்தில்‌ எழுந்தருளியிருர் த சிம்மவாஹினி தேவி 
யின்‌ சந்நிதிக்குச்‌ சென்று, * ஹடிய” விரதம்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்‌. தெய்வாதனமாகச்‌ சிகிச்சை ஏற்படா 
விட்டால்‌ பட்டினி கிடந்து மாய்வது அவ்விரதத்தின்‌ 
நோக்கமாஞும்‌. அவ்வாறு தீர்மானித்துக்‌ கோயில்‌ 
வாயிலில்‌ படுத்துக்கிடந்த ௮வருடைப உடல்நிலை மேலும்‌ 


விரைந்து கேடடைந்து வந்தது. வயிற்றுக்‌ கடுப்புடன்‌ 


உடலும்‌ வீங்குவதாயிற்று, சுண்ணிலும்‌ மூக்கிலும்‌ சதா 
நீர்‌ வடிந்துகொண்டிருந்தது. கண்‌ பார்வையும்‌ மங்கி 
விட்டது. பரிதாபகரமான தநுந்நிலையிலும்‌ அம்பாள்‌ 
திருவுளப்படி. யாகுக வென்று அவர்‌ அமைதியுற்றிறாந்‌ 
தார்‌. இரண்டுவித சகிச்சைகளை தேவி கனவில்‌ தோன்‌ 
றிச்‌ சொல்லியதாகவும்‌, அவைகளைக்‌ கையாண்ட சொற்ப 
நாளில்‌ உடல்‌ நலனுற்றதாகவும்‌ அவா பிற்காலத்தில்‌ 
தெரிவித்தார்‌. 

ஜெயசாம்பட்டியில்‌ ஈவமுகர்ஜி எ ன்னும்‌ பிராம்மணர்‌ 
வருஷந்தோறும்‌ தேவி பூஜையைச்‌ சிறப்பாகச்‌ செய்து 
வந்தார்‌. சியாமா சுந்தரி ௮ம்மையோ கூலிவேலை செய்‌ 
வதற்கிடையிலும்‌ கொஞ்சம்‌ நெல்‌ சம்பாதித்து அப்‌ 
பூஜைக்குக்‌ கைங்கரியமாகக்‌ கொடுப்பார்‌. ஏதோ ஒரு 


௫௪ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


சச்சரவை முன்னிட்டு ஒரு வருஷம்‌ ஈவமுகர்ஜி யானவர்‌ 
சியாமா சுந்தரியிடமிருந்து நெல்லைப்‌ பூஜைக்கு ஏற்றுக்‌ 
கொள்ள மறுத்துவிட்டார்‌. சேவி வழிபாட்டுக்காகச்‌ 
சம்பாதித்த நெல்‌ பயன்படா து போய்விடுமே என்‌ று ௮வ்‌ 
வம்மையார்‌ இரவெல்லாம்‌ அழுது புலம்பிக்‌ கொண்டிருக்‌ 
தார்‌. அப்பொழுது தேவி ஜகதாத்திரி ௮ம்மாதின்‌ 
முன்னிலையில்‌ பிரசன்னமாகி, அவர்‌ சக்திக்கு ஏற்றவாறு 
தம்‌ வீட்டிலேயே தேவி பூஜை செய்ய வேண்டு மென்று 
அனுக்கிரகித்தாள்‌. அதுமுதல்‌ வருஷக்தோ றும்‌ சியாமா 
சுந்தரி அம்மையாரது இல்லத்தில்‌ தேவி பூஜை எளிய 
முறையில்‌ நடைபெறுவதாயிற்று, வசதி வாய்க்கும்‌ 
பொழுதெல்லாம்‌ ஸ்ரீ சாரதா தேவி, ௮ப்‌ பூதையின்‌ 
பொருட்டுத்‌ தாம்‌ பிறந்த கிராமத்துக்குப்‌ போவதுண்டு. 
பிற்காலத்தில்‌ இக்‌ கிராமத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின்‌ னெ ஸ்தாபனம்‌ இப்‌ 
பூஜையை இக்‌ காலத்திலும்‌ செய்து வருகிற து. 
அன்னையார்‌ 1877-ம்‌ ஆண்டு தெயராம்பட்டிக்குச்‌ 
சென்றிருந்தபோது மாமியரர்‌ ஸ்ரீமதி சந்திரா தேவி 
த௯ூநிணேசுவரத்தில்‌ காலமாய்‌ விட்டார்‌. பிறகு அவர்‌ 
1881-ம்‌ வருஷம்‌ கிராமத்துக்குச்‌ சென்று கொஞ்சநாள்‌ 
அங்குத்‌ தங்கியிருந்து விட்டுத்‌ தாயாருடன்‌ திரும்பி 
வந்தார்‌, அப்பொழுது ஹிருதயர்‌ அவர்களை . அவ 
மானப்படுத்தி அங்கிருந்து மறுபடியும்‌ ஜெயராம்‌ பட்‌ 
டிக்கு விரட்டி யோட்டி விட்டார்‌. இ௮மாந்திருர்த 
ஹிருதயர்‌ அன்னையாரிடத்‌ அம்‌ அவரது உற்றாரிடத்தும்‌ 
அவமரியாதையாக ஈடர்தகொண்டதைப்‌ பார்த்து 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ மிக வருந்தினார்‌. தாம்‌ தலையிட்டால்‌ 
சச்சரவு இன்னும்‌ பலத்து விடுமென்றெண்ணி அவர்‌ 
சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. காளி கோயிலை விட்‌ 


நலனும்‌ பொலனும்‌ கூடிய பல நிகழ்ச்சிகள்‌ ௫௫ 


டுப்‌ புறப்படும்போது சாரதாதேவியார்‌ அம்பாள்‌ சன்னி 
இக்குச்‌ சென்ற, * தாயே, உன்‌ திருவுள மிருக்குமாயின்‌ 
நான்‌ திரும்பவும்‌ இங்கு வந்து சேருவேன்‌ ?? என்று 
வணங்கிவிட்டுச்‌ சென்றார்‌. பிறகு சொற்ப நாளைக்குள்‌ 
கோயில்‌ அதிகாரிகள்‌ ஹிருதயர்மீது அதிருப்தியடைந்த 
அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள்‌. அதிலிருந்த 
அவருடைய ஈற்காலம்‌ போய்விட்டது. பலவிதமான 
அன்பங்களுக்கு ஹிருதயர்‌ ஆளானார்‌. இதைப்பற்றி 
ஸ்ரீ ராமஇிருஷ்ணர்‌ முன்னமே எச்சரிக்கை செய்திருக்‌ 
தார்‌. “நீ, என்னிடத்தில்‌ அவமரியாதையாய்‌ நடந்து 
கொள்வதில்‌ குற்றமில்லை. ஆனால்‌ ௮வள்‌ மனம்‌ புண்படும்‌ 
படி. செய்வாயானால்‌ ௮ தனால்‌ உனக்குண்டாகும்‌ கேட்டை 
மும்ஹர்த்திகளும்‌ விலக்கமுடியா து. ஜாக்கரதையாயிரு ?? 
என்றார்‌. அக்கூற்று இப்பொழுது முழுதும்‌ நிரூபிக்கப்‌ 
பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்குத்‌ திருத்தொண்டு 
செய்‌ தகொண்டு உயர்ந்த அந்தஸ்தில்‌ இருந்த ஹிருதயர்‌ 
பின்பு துன்பம்‌ நிறைந்த கழ்மகனாய்விட்டார்‌. 
ஹிருதயரால்‌ விரட்டி யோட்டப்பட்டதற்கு முன்பு 
ஒரு தடவை ஸ்ரீ சாரதா தேவியார்‌, மகளிர்‌ கூட்டம்‌ 
ஒன்றில்‌ கலந்துகொண்டு ஜெயராம்பட்டியிலிரும்‌து தக்ஷி 
ணேசுவரத்துக்குப்‌ புறப்பட்டார்‌. அடுத்து வருதற்கிருந்த 
சூரிய ரெகணத்தின்போது கங்கையில்‌ ஸ்ஈானம்‌ செய்‌ 
தற்கு அக்கூட்டம்‌ புறப்பட்டது. நெடும்‌ பிரயாணம்‌ 
எனினும்‌ ௮து வழக்கம்போல்‌ கால்கடையாகவே பண்‌ 
ணப்‌ பட்டது. மூன்றாம்‌ நாளன்று ஸ்ரீ சாரதா தேவி 
மிகக்‌ களைத்துப்‌ போய்விட்டார்‌. அனால்‌ அவரை முன்‌ 
னிட்டு மற்றவர்கள்‌ வழியில்‌ தாமதிப்பது அவசியமன்று 
என்று அவர்‌ அவர்களை முன்னோக்கிச்‌ செல்லும்படி 


ஏவினார்‌. தையல்களும்‌ தாரகேசுவரம்‌ சென்று காத்திருப்‌ 


௫௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பதாக வாக்குக்‌ கொடுத்துவிட்டு விரைந்து சென்று 
மறைந்தனர்‌. பிந்திவிட்ட தாய்க்குக்‌ காலின்‌ நலிவால்‌ 
நடப்பது சாத்தியப்படவில்லை. சிறிது சிறிதாக அடி 
யளக்து நெடுவழி போய்க்கொண்டிருந்தார்‌. 

அவர்கள்‌ கடந்து சென்றது ஒரு பொட்டல்‌ காடு, 
எங்கும்‌ ஒரே வெட்ட வெளி. ௮.து கொலை களவுக்குப்‌ 
பேர்‌ போன இடம்‌, கள்ளர்கள்‌ வழிபட்ட காளிகோவில்‌ 
ஒன்றை இன்றைக்கும்‌ அங்கே காணலாம்‌. அக்காலத்தில்‌ 
அதில்‌ நரபலிகள்‌ நடைபெற்ற தூண்டு என்கின்றனர்‌. 
ஆதலால்‌ பகலிலுங்கூட தன்னந்‌ தனியாக அந்த வனாந்‌ 
தரத்தில்‌ செல்ல யாரும்‌ அஞ்சுவார்‌. இத்தகைய இடத்‌ 
திலே அணையற்றவராய்‌ அம்மையார்‌ ஈகர்ந்துகொண்டிருக்‌ 
கிறார்‌. இவ்வளவு தூரம்‌ தாம்‌ பிந்திவிடுவாரென்‌ 
ராவது அவரைப்‌ பின்விட்டுச்‌ சென்ற மங்கையராவ து 
எதிர்பார்க்கவில்லை, கணப்பொழு தும்‌ களைப்பறியா த 
கதிரவனும்‌ மேற்றிசையில்‌ விரைக்தோடி வீழ்ந்து மறை 
கிறான்‌. உருயெ பொன்போன்ற திகழ்ந்த மேகமும்‌ தன்‌ 
ஒளியை இழக்கிறது. படம்‌ வரைக்காலன்ன இயற்கை 
பரம சாந்தியில்‌ சயனித்திருக்கறது. படலம்‌ படலமாய்‌ 
இருளும்‌ வந்து சூழ்கிறது, 

மங்கிய வெளியில்‌ கார்‌ இருள்‌ போன்‌ 
ஒன்று திடீரென்று கென்படுகிற து. நெற்றிய 
கழியொன்று தாங்கிய 1 
நோக்கி விரைந்து வருகி 


அ அவ 


ற உருவம்‌ 


அ. அதைப்‌ பின்‌ தொடர்ந்து 
சொற்ப தூரத்தில்‌ மற்றொரு மெல்லிய உருவமும்‌ வரு 
கிறது. இந்கிலைமையில்‌ அகப்பட்டுக்கொண்ட யாருடைய 
மனதுதான்‌ தத்தளிக்காது ; அனால்‌ அம்மையார்‌ பெற்‌ 
திருந்த அமைதி அணுவளவும்‌ குலையவில்லை. வெளியுலகில்‌ 
போன்று அவரது மனத்‌ தகத்தும்‌ சாந்தம்‌ திகழ்ந்த து, 


நலனும்‌ பொலனும்‌ கூடிய பல நிகழ்ச்சிகள்‌ ௫௭ 


மேலும்‌ தமக்கு நிகழப்போவதைப்‌ பொறுமையுடன்‌ 
எதிர்பார்த்து நின்றார்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌. 

£6 இவ்வேளையில்‌ இங்கு கனியாய்‌ நிற்பது யார்‌ 
என்று அருகில்‌ வந்த மனிதனது கடுங்குரல்‌ அதட்டிக்‌ 
காச்சித்தது. 

“அப்பா ! நான்‌ உம்‌ குழந்தை சாரதை. கங்கா 
இரத்தில்‌ இருக்கும்‌ உமத மருமகனாரிடம்‌ போகிறேன்‌ ? 


என்றார்‌, அச்சம்‌ அறியாத அம்மையார்‌. 


522 


இதற்குள்ளாக அம்மனிதன அ மனைவியும்‌ அண்டை - 


யில்‌ வந்தாள்‌. பெண்பால்‌ ஒருத்தியைக்‌ கண்டதும்‌ 
அவளத கரங்களைப்‌ பற்றிக்கொண்டு “ அம்மே, நல்ல 
வேளையில்‌ அப்பாவும்‌ நீயும்‌ இங்கு வந்தீர்கள்‌. என்னுடன்‌ 
வர்தவர்கள்‌ தாரகேசுவரம்‌ போய்விட்டார்கள்‌. நடக்க 
முடியாது நான்‌ என்ன செய்வதென்று ஏங்கிக்கொண் 
டிருந்தேன்‌. நீங்கள்‌ இங்கு வராதிருர்தால்‌ என்பாடு 
என்ன அயிருக்குமோ !” என்றார்‌. 

நம்பிக்கை ததும்பிய இவர எளிய சொல்‌ றுக்‌ 
கொடூர மனிதனது மனதை அறவே கவர்ந்தது. அவ 
னது வல்லியல்பு மெல்லியல்பாய்‌ மாறியது. அவர்கள்‌ 
சாரதையைத்‌ தங்கள்‌ சொந்த மகளாகக்‌ கருதி ஆறுதல்‌ 
சொன்னார்கள்‌. யானையை அடித்து உருட்டிக்கொண்டு 
ஓடவல்ல நீர்ப்பெருக்கு, சிறுமீன்‌ அதனெதிரே நீந்து 
தற்கு இடங்சொடுக்கிற அ. ஏனென்றால்‌ அச்சிறு மீன்‌ 
நீரையே கதியென்று ஈம்பியிருக்றெ ௮. அதுபோன்று 
கல்‌ நெஞ்சம்‌ படைத்த கொல்பாதகனும்‌ தன்னிடம்‌ முழு 
நம்பிக்கை வைத்து அடைக்கலம்‌ புகுபவர்க்கு உதவி 
புரிகருன்‌. அத்தகைய நற்குணமும்‌ ஒரு புறம்‌ அவ 
னிடத்து மறைந்திருக்கிறது. அவனிடத்து அற்‌ நல்‌ 
லியல்பை ஓங்குவித்தார, ஈன்மையில்‌ நனி சிறந்த நம்‌ 


௫௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அன்னையார்‌. இந்ரெருக்கடியில்‌ வீரன்‌ அல்லது விவேகி 
ஒருவன்‌ வேறு எதைத்தான்‌ செய்திருக்கக்கூடும்‌ ! 

அக்கொள்ளைக்காரனும்‌ அவனுடைய மனைவியும்‌ 
தங்கள்‌ “மகளை £? அருகில்‌ இருந்த ஒரு கிராமத்துக்கு 
அழைத்துச்‌ சென்று, அகப்பட்ட பண்டங்களைக்கொண்டு 
சிறிது ஆகாரம்‌ பண்ணிவைத்தனர்‌. பிறகு படுத்துறங்கு 
தற்கு அம்மாது தன்‌ துலைக்கொண்டே படுக்கையும்‌ 
ஆயத்தப்படுத்திக்‌ கொடுத்தாள்‌. தங்கள்‌ புதல்வி இரவில்‌ 
நல்லுணவு அருந்தவில்லை யென்று எண்ணிய அவர்கள்‌ 
அதிகாலையில்‌ எழுக்து வேண்டிய பொருள்களைச்‌ சேகரித்‌ 
தனர்‌, சிறிது நேரத்துக்குள்‌ அம்மணிக்கு நாவுக்கினிய 
அமுத பண்ணிவைத்து அவளைத்‌ தாரகேசுவரத்துக்கு 
அழைத்துச்‌ சென்றனர்‌. சாரதா தேவியின்‌ கதி என்னா 
யிற்றோ வென்று அஞ்சியிருர்த ஏனைய பெண்மக்கள்‌ 
அவரைக்‌ கண்டதும்‌ அடங்கா அன ச தமடைந தனர்‌. 
தேவியாரும்‌ தமது “அம்மையப்பர்‌ ? இருவரையும்‌ அம்‌ 
மகளிர்க்கு அறிமுகம்‌ செய்‌ அவைத்தார்‌. 

கோயிலில்‌ தாரகேசுவரர்‌ தரிசனம்‌ செய்தபின்பு 
அங்கிருந்து புறப்படுதற்கு ஏற்பாடு செய்தனர்‌. தம்மை 
அபத்தினின்று அன்புடன்‌ ஆதரித்த அம்மையப்பரது 
பிரிவை ஆற்றாமையால்‌ சாரதா தேவி கண்ணீர்‌ சிந்தினார்‌. 
பராமரிப்பாளர்களும்‌ அயரத்தில்‌ மூழ்கினர்‌. பெற்றவ 
ளஅ பற்றுதலுக்கு ஓப்பச்‌ சாலப்பரிந்து அன்புகாட்டிய 
பெண்மணியானவளோ விம்மி விம்மி அழ ஆரம்பித்து 
விட்டாள்‌ ! ஒருசாட்‌ பழக்‌ கத்தில்‌ அவர்களுடைய கேண்மை 
அவ்வளவு வலுத்துவிட்ட து. களைப்புற்றபோ து வழியில்‌ 
அருந்துதற்குப்‌ பட்டாணிக்கடலை கொஞ்சம்‌ தன்‌ மகளது 
முன்‌ தானையில்‌ அவள்‌ ஒரு சிறு மூட்டையாகக்‌ கட்டி 
யனுப்பினாள்‌. வசதி யேற்படும்போத அவர்கள்‌ இரு 


ஆ 


தற்கோண்டார்‌ திருமேனி துடைத்தல்‌ ௫௯. 


வரும்‌ தகூதிணேசுவரத்‌ அக்கு வரவேண்டுமென்று புதல்வி 
பரிர்து வேண்டினாள்‌. ஆதலால்‌ அந்த முரடனும்‌ அவ: 
னது மனைவியும்‌ சொற்ப நாளைக்குப்‌ பிறகு தங்கள்‌ 
மகளைக்காணக்‌ கொஞ்சம்‌ பட்சணம்‌ சையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு தக்ஷிணேசுவரம்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. ஸ்ரீ ராம 
இருஷ்ணரும்‌ அவர்கள து செயலைக்‌ கேள்வியுற்று மாமனார்‌ 
மாமியார்‌ போன்னு மரியாதையுடன்‌ அவர்களைப்‌ பாராட்‌. 
டினார்‌. மற்றும்‌ இரண்டொரு முறை அவர்கள்‌ ததி 
ணேசுவரத்துக்கு வந்ததுண்டு. கொடியவர்களிடத்தும்‌ 
நற்குணங்கள்‌ சில வாய்ப்பதுண்டு என்னு சொல்ல 
நேரிடும்போதெல்லாம்‌ ஸ்ரீ சாரதா தேவியார்‌ இவர்களைக்‌ 
குறிப்பிடுவார்‌. ஆனால்‌ அவர்‌ எப்பொழுதும்‌ அவ்வம்‌ 
மையப்பரைப்‌ போற்றிக்‌ கருத்தில்‌ வைத்திருந்தார்‌. 
தட 
ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
தற்கொண்டார்‌ திருமேனி துடைத்தல்‌ 

பம்‌ ராமகிருஷ்ண ப.ரமஹம்லருக்கு உண்டா 
யிருந்த தொண்டை வலிக்குச்‌ சிநிச்சைசெய்‌ தற்பொருட்டு 
அவர்‌ 1885-ம்‌ ஆண்டின்‌ பிற்பகுதியில்‌ கல்கத்தாவில்‌ 
சயொம்புகூர்‌ எனும்‌ இடத்துக்கு அழைத்துச்‌ செல்லப்‌ 
பட்டார்‌. அத்துடன்‌ அவருடைய தக்ஷிணேசுவர 
வாழ்க்கை முடிவுபெற்ற.து. ஆனால்‌ அன்னை சாரதா 
தேவியார்‌ மட்டும்‌ இன்னும்‌ சில மாதம்‌ அக்கோயிலி 
லேயே வ௫த்திருந்தார்‌. அவர்‌ இராமாயணம்‌ போன்ற 
புஸ்தகங்கள்‌ படிக்கக்‌ கற்றுக்கொண்டிருந்தார்‌ என்னும்‌, 
ஆனால்‌ எழுதும்‌ பயிற்சி அவருக்கு உண்டாகவில்லையென்‌ 
தும்‌ முன்னமே சொல்லப்பட்டது. ஓய்வு நிறைந்த: 
இக்காலத்தில்தான்‌ அவர்‌ ஒரு இறுமியின்‌ உதவியைக்‌ 


கொண்டு புஸ்தகங்கள்‌ படிக்கக்‌ கற்றுக்கொண்டார்‌. 


௬௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பரமஹம்ஸ தேவரை வாட்டிய பிணி அதிகரித்துக்‌ 
கொண்டே போயிற்று, தக்க முறையில்‌ அவருக்கு 
உணவு பக்குவப்படுத்திக்‌ கொடுக்க ஒருவர்‌ தேவையா 
யிருந்த து. ஆதலால்‌ ஸ்ரீ சாரதாதேவியார்‌ சியாம்புகூ 
ரிலும்‌, பிறகு காசிப்பூர்‌ தோட்டத்திலும்‌ குருதேவா த 
அருகாமையில்‌ இருந்து அரும்பணியாற்றச்‌ சென்றார்‌. 
பெண்டிர்கள்‌ வசிப்பதற்கு ஏற்ற வசதிகள்‌ அவ்விரண்டு 
வீடுகளிலும்‌ இல்லை. மாடியில்‌, அன்னைக்கென் று ஒரு 
சிறு அறை ஒழித்தத்‌ தரப்பட்டது. நாணமுடைய அவர்‌ 
ஆடவர்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ தென்படமாட்டார்‌. இர 
வில்‌ மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ உறங்கிய பின்பும்‌, அதி 
காலையில்‌ மற்றவர்கள்‌ எழுந்திறாக்கு முன்பும்‌ அவர்‌ 
மாடியைவிட்டுக்‌ ழே வருவ அண்டு. ஈள்ளிரவில்‌ அவருக்‌ 
குக்‌ கிடைத்த உறக்கமும்‌ மிகக்குறைவு. மாடியில்‌ இருந்து 
கொண்டே மருத்துவரது கருத்துப்படி அவர்‌ கஞ்சி 
வகைகளைச்‌ இத்தப்படுத்தி, சிஷ்யர்‌ லெர்‌ மூலம்‌ நோய்‌ 
வாய்ப்பட்டிருந்த அண்ணலுக்கு அனுப்பி வைப்பார்‌. 
அன்னியர்‌ யாருமில்லாத வேலைகளில்‌ அவர்‌ பரமஹம்ஸர்‌ 
அருகில்‌ சென்று பணிவிடைகள்‌ செய்வார்‌. தாம்‌ அவ்‌ 
வீட்டில்‌ வசிப்பதுகூட யாருக்கும்‌ தெரியாதபடி. அவ்வளவு 
அமரிக்கையுடன்‌ அவர நாட்களைக்‌ கழித்து வந்தார்‌. 
மேலான மமுததுவமுறையும்‌ பாங்குடைய பராமரிப்‌ 
பும்‌ கையாளப்பட்டன வெனினும்‌ ப.ரமஹம்ஸருடைய 
கோய்மட்டும்‌ குணமடையவில்லை, . ஆதலால்‌ அன்னை 
ஸ்ரீ சாரதா தேவியார்‌ தாரகேசுவசர்‌ சந்நிதிக்குச்‌ சென்று 
அவரது நோய்‌ ஒழியும்‌ பரியந்தம்‌ குறையிரப்பதாகத்‌ 
திர்மானித்தார்‌. வேண்டுவார்‌ வேண்டியவைகளை வகுத்‌ 
தளிக்க வல்லவன்‌ அர்த ஆலயத்‌ தின்கண்‌ எழுக்தருளி 
யுள்ள சிவபெருமான்‌. அயரத்துடன்‌ அன்னை அங்குச்‌ 


தற்கோண்டார்‌ திருமேனி துடைத்தல்‌ ௬௧. 


சென்று அன்னபானமில்லாஅ தொடர்நது இரண்டு காள்‌ 


சக்கிதியில்‌ வீழ்ந்து வழுத்திய வண்ணமாயிருந்தார்‌. இரண்‌- 


டாம்‌ காள்‌ இரவு அவர்‌ ஓர்‌ அ௮திசயம்கண்டார்‌. அடுக்கு 


அடுக்காக வைத்திருந்த மட்பாண்டங்களை யாரோஒருவர்‌ 


உடைப்பது போன்‌ அ அவருக்குத்‌ தென்பட்டது. உட. 


னே உள்ளத்தில்‌ ஓர்‌ உயர்‌ ஞானமும்‌ ஒளிர்ந்தது. 
அழியும்‌ உடலை அழியா திருக்கச்‌ செய்ய யாருக்குத்தான்‌ 
இயலும்‌! சரீரம்‌ அகித்தியமானதென்‌ அம்‌ அதன்பொருட்டு 
வருந்‌ துவது அறிஞர்‌ செயலன்று என்னும்‌ உணர்ந்த 
அவர்‌ கடவுளை வழுத்திவிட்டுக்‌ காசீப்பூர்‌ தோட்டத்‌ 
தூக்குத்‌ இரும்பினார்‌. குருதேவரும்‌ அன்னையார்‌ அடைக்க 
அனுபவத்தையே ஊர்ச்‌சிதப்‌ படுத்தினார்‌. “ காயம்‌ நிலை 
யற்றதல்லவா ? அதைக்‌ குறித்து யார்தான்‌ கடவுளிடம்‌ 
குறையிரப்பார்‌ ?”” என்று அவர்‌ கேட்டார்‌. 


ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்ஸர்‌ தம்‌ உடலை உகுக்கும்‌ 


காலம்‌ அணுகிய அ. மரணத்தின்‌ தத்துவத்தை அறிந்த. 


அன்னையாரும்‌ அதனால்‌ விளையும்‌ அயரத்தைத்‌ தாங்க 
வல்ல மனவுஅதியைப்‌ பெற்றனுவந்தார்‌. 1886-ம்‌ வருஷம்‌ 
ஆகஸ்டு மாதம்‌ பதினாமுக்‌ தேதி திங்கட்ிழமை அதி 
காலையில்‌ அண்ணல்‌ ஊன்‌ உடல்‌ நீத்துப்‌ பேரொளியில்‌ 
புகுந்தார்‌. விவேகமும்‌ வைராக்கியமும்‌ வடி.வெடுத் தவர்‌ 
எனினும்‌, அன்னையாரது உள்ள த்தில்‌ தற்காலிகமாகத்‌ 
தோன்‌ றிய தூயரம்‌ தாங்கவொண்ணாததாயிருந்தது. 
தமது ஆருயிர்‌ த்‌ துணைவர்‌ திருமேனி துடைத்த பின்பு, 
உலக வாழ்க்கையே இருள்சூழ்க்ததுபோன்‌ அ அவருக்குத்‌ 
தென்பட்டது. ஹிந்து லெளகிகத்துக்கு ஒப்ப விதவை 
வேடம்‌ பூண அவர்‌ முற்பட்டார்‌. அதற்கேற்ற சடங்கு 


கள்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கையில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணா . 


ரது இருக்காட்சி திடீரென்று அவர்‌ முன்‌ தோன்றிற்று, 


௬௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


“நீ யாது செய்கின்றாய்‌ ? நான்‌ மாய்ந்துபோய்‌ விடவில்‌ 
லையே ! ஓர்‌ அறையினின்‌ அ மற்றோர்‌ அறைக்குப்போன அ 
போன்றிருக்கிறது நான்‌ இப்பொழுது அடைந்துள்ள 
நிலை. இத்தகைய கைம்பெண்‌ கோலம்‌ எதற்காக??? 
என்றார்‌ காட்சியில்‌ தோன்றிய பரமஹம்ஸ சேவர்‌. இந்த 
அனுபவத்தால்‌ அன்னையும்‌ அளவற்ற ஆறுதல்‌ அடைந்‌ 
தார்‌. பிறகு அவர்‌ ஆயுள்‌ முழுதும்‌ சுமங்கலியின்‌ சின்னங்‌ 
கள்‌ சிலவற்றை அணிந்திருந்தார்‌. உலகத்தவர்‌ சிலர்‌ 
இதற்கு ஆட்சேபம்‌ செய்தனர்‌ எனினும்‌, ஆட்கொண்டவ 
ரது ஆக்ஞையை மீற அவர்‌ அணியவில்லை. தவிர, தம்‌ 
தலைவர்‌ யாண்டும்‌ தம்மோடு இருப்பது தேவியார்க்குப்‌ 
பிரத்தியக்ஷமாக விளங்கிற்று. ஞானத்தாயின்‌ தீஞ்‌ செய 
லான அ இருள்‌ சூழ்க்த உலகத்தவரின்‌ லெள£க இயல்‌ 
புக்கு உட்பட்டிருக்கவேண்டிய அவசியம்‌ இல்லையன்றோ ? 
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸரின்‌ திருமேனி தக 
னம்‌ செய்யப்பட்டது. அதில்‌ எஞ்சியிருந்த சாம்பலை 
ஒரு பெட்டகத்தில்‌ வைத்து ஓரிடத்தில்‌ பிரதிஷ்டை 
செய்து அதன்‌ வாயிலாக அவருக்கு நித்திய பூஜை செய்‌ 
வதாக சிஷ்யர்கள்‌ முடிவு கட்டினர்‌. ஆனால்‌ அத்திரு 
நீறு யாருடைய கைவசத்தில்‌ இருப்பது என்பதைப்‌ 
பற்றி இரகஸ்தர்களுக்கும்‌ சந்கியாசிகளுக்கு மிடையில்‌ 
விவாதம்‌ வந்தது. அச்செய்தி அன்னையாரிடம்‌ கொண்டு 
போகப்பட்டது. அதற்கு அவர்‌ “ஒண்‌ பொருளைப்‌ 
புறக்கணித்துவிட்டுப்‌ பொருக்குக்காகச்‌ சண்டை யிடு 
தின்ற பாடமா, இவர்கள்‌ பரமஹம்ஸ தேவரிடமிருர்‌ து 
கற்றுக்கொண்டனர்‌ !? என்னு வியந்தார்‌. அர்தத்‌ இரு 
நீறு சந்நியாசிகளால்‌ பரிபாலிக்கப்பட்டு, இன்றும்‌ அது 
கல்சுத்தா தலைமை மடத்தில்‌ ஆராதிக்கப்படுற து. 
~~ 


4௫ 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
தீர்த்த யாத்திரை 

தாம்‌ தீர்த்த யாத்திரை அதிகமாகச்‌ செய்யவில்லை 
யென்றும்‌, ஆனால்‌ தமக்குப்‌ பதிலாக ஸ்ரீ சாரதா தேவி 
யார்‌ பல க்ஷேக்இரங்களுக்குப்‌ போகவேண்டு மென்றும்‌ 
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ பகர்ர்திருந்தார்‌. அவர்‌ 
காலஞ்‌ சென்று இரண்டு வாரத்துக்குள்‌ அன்னையார்‌ 
ஸ்சல யாத்திரை போகவேண்டு மென்று சிஷ்யர்கள்‌ 
முடிவு கட்டினர்‌. அவருடைய அயரத்தைத்‌ துடைப்ப 
தற்கு அத தக்கதோர்‌ உபாயமாயிருந்தது. மேலும்‌ 
தீர்த்த யாத்திரையின்‌ பூண பலனை அடைதற்கேற்ற 
மனநிலையும்‌ அஅபோழ்‌ த அவருக்கு உண்டாயிருந்த அ. 

சந்கியாசி சிஷ்யர்களுள்‌ சுவாமி யோகானர்தர்‌, 
அபேதானந்தர்‌, அத்புதானந்தர்‌ ஆயெ மூவரும்‌, ஸ்திரீ 
களுள்‌ லக்தமிதேவி, சொலாப்‌ அம்மை ஆகிய இருவரும்‌, 
கிருகஸ்த கீஷ்யருள்‌ ஸ்ரீ மசேந்திரநாத குப்‌ தரும்‌ 
அவருடைய பாரியாளும்‌ ஆகிய இவர்கள்‌ எல்லாரும்‌ 
அன்னையாருடன்‌ யாத்திரை புறப்பட்டனர்‌. வைத்திய 
நாதம்‌, காசி, அயோத்தி, பிருந்தாவனம்‌ முதலிய பதி 
களைப்‌ பார்க்க உத்தேசித்து அவர்கள்‌ சென்றனர்‌, 
ஞானத்துக்கு உறைவிடமாகிய காசியில்‌ அன்னையார்க்கு 
அடிக்கடி பரவச நிலை வந்துவிடும்‌. கங்கையில்‌ நீராடி 
விசுவநாதர்‌ தரிசனம்‌ செய்துகொண்டி.ருந்தது மல்லா ௮, 
சாது மகாதமாக்களைச்‌ சென்று தரிசிப்பதும்‌ ஒரு முக்‌ 
யெமான அலுவலாயிருர்தது. அவர்களுள்‌ பாஸ்கரா 
னந்த சுவாமிகளின்‌ மகிமையை அன்னையார்‌ மிகவும்‌ 
பாராட்டிப்‌ பேசினர்‌. அப்பெரியாரது மன த யாண்டும்‌ 
பரத்தினைச்‌ சார்ந்திருந்தது என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. 


௬௪ . ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பராபக்திக்கு உறைவிடம்‌ என்று சொல்லவேண்‌ 
டும்‌ பிருந்தாவனத்தை. ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ 
ராதாகிருஷ்ண வடிவெடுத்து வந்து அன்பின்‌ அதிசயங்‌ 
களை ஈடாத்திக்‌ காட்டிய இடம்‌ அதுவே, அங்குச்‌ 
சென்ற பொழுதே அன்னைசாரதா தேவியார்‌ உள்ளத்தில்‌ 
ஆர்வம்‌ பொங்கிற்று, கிருஷ்ணனைக்‌ காணாமையால்‌ 
ஸ்ரீமதி ராதை உழந்த அன்பத்தையே இவரும்‌ ஈண்டுத்‌ 
அய்க்கலானார்‌. தொடர்ந்து ஒரு வருஷம்‌ அவர்‌ அப்புண்‌ 
ணிய கேஷேத்திரத்திலேயே வ௫த்திருந்தார்‌. ௮துபோழ்்‌து 
இரவும்‌ பகலும்‌ ஓயாது இறைவன அவழிபாட்டிலும்‌ தியா 
னத்திலும்‌ காலங்‌ கழிக்கப்பட்ட து. பிருந்தாவன வாழ்க்‌ 
கையின்‌ ஆரம்ப தசையில்‌ அவர்‌ மெய்‌ சிலிர்த்துக்‌ தைல 
தாரை போன்று கண்ணீர்‌ சந்திக்‌ க௫ந்‌ தருக அழு தவண்‌ 
ணமா யிருந்தார்‌. அருள்‌ தாகத்தின்‌ வேகம்‌ அவருடைய 
மனதை அறவே புதுப்பித்து விட்டது. குருதேவர்மீண்டு 
மொரு முறை அவருக்குக்‌ காட்சி கொடுத்துக்‌ தாம்‌ 
யாண்டும்‌ அவரோடிருப்பகாகச்‌ சொல்லிய பின்பே அன்‌ 
னையாரின்‌ அருள்வேட்கை அடங்கிற்று. 

பிருந்தாவனத்தில்‌ ராதா ரமணன்‌ கோயிலுக்கு 
அன்னையார்‌ சென்றிருந்தபொழுது தமக்கு வரமொன்று 
தந்தருளவேண்டு மென்று அவர்‌ பகவானைப்‌ பரிந்து 
பிரார்த்தித்துக்‌ கொண்டார்‌, 4 இறைவ, பிறரிடத்‌ துள்ள 
குற்றத்தைக்‌ காண்பதே மனதின்‌ இயல்பு. எனக்கு 
அத்தகைய மனது வேண்டாம்‌. அதை அடியோடு என்‌ 
னிடத்திலிருந்து நீக்கிவிடு, எத்திசையில்‌ எவரெவரைக்‌ 
காண்கிலும்‌ அவரவர்‌ நற்குணமே என்‌ கருத்தில்‌ படுக?” 
என்பது அவர்‌ செய்த விண்ணப்பம்‌. அதன்‌ பயனாக 
அவருடைய இயல்பு அடியோடு மாறிவிட்டது. ஈல்லிய 


லாள என்று நம்‌ ஞான த்தாயைத்‌ தான்‌ நவில வேண்‌ 


தீர்த்த யாத்திரை ௬௫ 


டும்‌. மகா பாபிகளிடத்தும்‌, மறைந்திருந்த குணத்தையே 
அவர்‌ காண்பார்‌. குற்றமொன்றும்‌ அவர்‌ கண்ணுக்குத்‌ 
தென்படாத. மனமெப்படியோ அப்படியே உலகம்‌ 
காட்சி கொடுக்கிறது என்பர்‌ வேதாந்திகள்‌. ஈல்ல மன 
முடைய கம்‌. தாய்க்கு உலக முழுதும்‌ ஈலமுடையதாகவே 
காட்சி கொடுத்தது. “பிறரிடத்துள்ள குற்றத்தைக்‌ 
காண்பவருடைய மனதில்‌ மாசு படிந்து விடுறது. அத 
னால்‌ யாருக்கும்‌ நன்மை விளைவதில்லை. குணத்தைக்‌ 
காண்பதால்‌ காண்பவர்‌ காணப்படுபவர்‌ ஆகிய இருதரத்‌ 
தாரும்‌ மேன்மை யடைனெறனர்‌ ?? என்று அன்னையார்‌ 
பிற்காலத்தில்‌ பலருக்கும்‌ போதித்ததுண்டு, இக்காலத்‌ 
தில்‌ உலகம்‌ இப்போதனையைப்‌ பெரிதும்‌ வேண்டி நிற்‌ 
இறத. எளியது எனினும்‌ பெரு நன்மை பயக்கவல்ல 
தன்றோ இத? - 
அந்தப்‌ புண்ணிய கேேத்திரத்துக்குச்‌ சென்றவுட 
னே அருள்‌ தாகத்தால்‌ கண்ணீரும்‌ கம்பலையுமாகத்‌ 
துவங்கிய அவருடைய வாழ்க்கை நாளேற ஏறச்‌ சாந்த 
சொரூபமாக மாறிவிட்டது. பரமானந்தம்‌ எப்பொழு 
தும்‌ அன்னையிடத்திலிரு்து பொழிந்‌ துகொண்டிருக்கும்‌. 
பரவச நிலை யடைந்து அவர்‌ நெடுந்தூரம்‌ யமுனைக்கரை 
யோரத்தில்‌ நடப்பார்‌. அப்பொழுது தோழிமார்‌ பின்‌ 
சென்று அவரைத்‌ திருப்பிக்கொண்டு வருவார்கள்‌. 
இதுபோழ்து அவருடைய சுபாவமும்‌ சிறு குழந்தை 
யின்‌ சுபாவத்தைப்‌ போன்று அஇவிட்டது. ஏழு வய 
தூக்‌ குமரி போன்று கள்ளங்கபட மற்றவராய்‌ அவர்‌ 
நடந்து கொள்ளுவார்‌. பாலா என்று அம்மையை 
அழைப்பது முற்றிலும்‌ பொருந்தும்‌. இங்கனம்‌ ஓராண்டு 
அப்பதியின்கண்‌ கழிந்த பிறகு அன்னையாரும்‌ அவரோடு 
தங்கியிருந்த மற்றவர்களும்‌ ஹரித்துவாரம்‌, ஐயப்பூர்‌, 
ட்‌] 


௬௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


புஷ்கரம்‌, பிரயாகை முதலிய தீர்‌ தீதங்களுக்குச்‌ து 
விட்டுக்‌ கல்கத்தாவுக்குத்‌ திரும்பினர்‌. 

1888-ம்‌ வருஷம்‌ ஏப்ரில்‌ மாதம்‌ அன்னையார்‌ மறு 
படியும்‌ கயைக்கு யாத்திரை போனார்‌. அதற்கு அருகா 
மையில்‌ புத்தகயை இருக்கிறது. புத்தர்‌ போதிசத் துவம்‌ 
அடைந்த இடம்‌ அத. அதைக்‌ கண்டு தரிசிப்பதற்கும்‌ 
அன்னையார்‌ சென்றிருந்தார்‌. ஆங்கு ஒரு பெரிய மடால 
யம்‌ இருக்கிறது. அதைப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ ஸ்ரீ ராம்‌ 
இருஷ்ணரைக்‌ குறித்து அழுத இங்கனம்‌ பிரார்த்தித்‌ 
தார்‌. இங்கே சாதுக்களுக்கு செளகரியங்கள்‌ அனைத்‌ 
அம்‌ அமைந்திருக்கின்றன. ஆனால்‌ துூறவிகளாஇய நம்‌ 
குழந்தைகளுக்கோ தங்க இடமில்லை. அவர்களுக்கு 
உண்ணுவதற்குப்‌ போதிய அளவு உணவுமில்லை. இங்கு 
மங்கும்‌ அலைந்து அலக்கண்‌ படுநின்றனர்‌,?? இவ்வாறு 
அவர்‌ பிரார்த்தனை பண்ணிய இல வருஷங்களுக்குப்‌ 
பிறகே ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துத்‌ தலைமை ஸ்தான 
மாகிய பேலூர்‌ மடம்‌ கங்காதீரத்தில்‌ A 
அருகாமையில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட து. 

அதே ஆண்டின்‌ இறுதியில்‌ அன்னையார்‌ பூரி ஓகர்‌ 
நாதர்‌ கோயிலுக்குப்‌ போயிருந்தார்‌. அப்பொழுது 
ஸ்ரீமத்‌ சுவாமி பிரம்மானந்தரும்‌ இன்னும்‌ ல சந்நியாசி 
சிஷ்யர்களும்‌ அவருடன்‌ சென்றிருந்தனர்‌, சுமார்‌ நான்கு 
மாதகாலம்‌ அவர்‌ அந்த க்ேத்திரத்திலேயே வாசம்‌ 
பண்ணினார்‌. ஜகந்காதமை வழிபட்டு விட்டு லக்தமி தேவி 
யின்‌ சந்கிதியில்‌ அமர்ந்து அவர்‌ நிஷ்டை புரிவார்‌. ஜகத்‌ 
அக்‌ கெல்லாம்‌ நா தனாயெ மகாவிஷ்ணு இரத்தினங்களால்‌ 
இழைக்கப்பெற்ற பீடத்தின்கண்‌ வீற்றிருக்கத்‌ தாம்‌ 
அவருக்குக்‌ கைங்கரியம்‌ செய்வது போன்று அன்னையார்‌ 
அப்புண்ணிய க்ஷேத்திரத்தில்‌ இருந்தபொழுது உணர்ந்‌ 


தீர்த்த யாத்திரை ௬௭ 


தார்‌. இன்னும்‌, அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருந்த து உண்‌ 
மையில்‌ விஷ்ணுவின்‌ விக்கிரகமல்ல வென்றும்‌, ௮௮ ஒரு 
சிவலிங்கமென்றும்‌ மற்றொரு ஞானக்‌ காட்சி அவருக்கு 
உண்டாயிற்று. (சரித்திரக்காரர்கள்‌ அபிப்பிராயமும்‌ 
இதுவே. பூரி ஆதியில்‌ ஒரு பெளத்த ஸ்தலமாயிருந்த து. 
ஆதிசங்கரர்‌ காலத்தில்‌ ௮௫ சவ ஸ்தலமாக மாற்றப்பட்‌ 
டது. பின்பு ' வைஷ்ணவர்கள்‌ ஆதிக்கத்தில்‌ ௮௮ ஐக்‌ 
நாதன்‌ எனும்‌ பெயருடைய கிருஷ்ணன்‌ கோயிலாகத்‌ 
திருத்தி யமைக்கப்பட்ட து. இதுவே சரித்திர ஆராய்ச்‌ 
சிக்காரரது முடிவு.) இன்னும்‌ இரண்டு மூன்று தடவை 
களில்‌ அன்னையார்‌ காசி, பிருந்தாவனம்‌, பூரி முதலிய 
இடங்களுக்குச்‌ சென்று க்ஷேத்திர வாசம்‌ செய்தார்‌, 
௮ போழ்து அவருடைய உறவினர்களும்‌ சிஷ்யர்களும்‌ 
அவருடன்‌ சென்றனர்‌. 

தக்ஷிண தீர்த்த யாத்திரையின்‌ பொருட்டு அன்னை 
ஸ்ரீ சாரதா தேவியார்‌ 1909-ம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ 
புறப்பட்டார்‌. வழியில்‌ ஒரிசா மாகாணத்தில்‌ கோதார்‌ 
எனும்‌ ஊரில்‌ அவர்‌ இரண்டு மாதம்‌ தங்கியிருந்தார்‌. 
அப்பொழுது அவ்வூரில்‌ தபாலாபீசில்‌ தலைமை உத்தியோ 
கஸ்தரா யிருந்த தேவேந்திரநாத சட்டர்ஜி என்பவர்‌ 
தாம்‌ கிறிஸ்து மதத்தைத்‌ தழுவியதைக்‌ குறித்து வருந்து 
வதாகவும்‌, ஹிந்து தர்மத்தக்குத்‌ திரும்பிவர விரும்புவ 
தாகவும்‌ அன்னையாரிடம்‌ வந்து தெரிவித்தார்‌. அதற்கு 
அவர்‌ தமது சந்நியாசி சிஷ்யர்‌ இருவரை அழைத்து 
அம்‌ மனிதருக்கு வைதிக சம்ஸ்காரம்‌ செய்து வைத்‌ ஆ 
யக்ஞோபவீதமும்‌ காயத்திரிமந்திர உபதேசமும்‌ செய்த 
வைக்கும்படிச்‌ சொன்னார்‌. பிறகு அந்தத்‌ தபால்‌ அதி 
காரிக்கு அன்னையார்‌ தாமே இஷ்ட தேவதை மந்திர 
தக பண்ணிவைத்தார்‌ 


௬௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


மொத்தம்‌ ஒன்பது பேர்‌ அடங்கிய அன்னையாரின்‌ 
இருக்கூட்டம்‌ 1910-ம்‌ புல்‌ பெப்ருவரி மாதத்தில்‌ 
சென்னைக்கு வந்த சேர்ர்தது. அப்பொழுது சென்னை 
மடத்து ஸ்தாபகராகிய ஸ்ரீமத்‌ சுவாமி ராமகிருஷ்ணா; 
னந்தர்‌ அவர்களுக்கு ஈல்வர வளித்து சுமார்‌ ஒரு மாதம்‌ 
அன்னையார்‌ அங்கே தங்கியிருக்க வேண்டுமென்‌ அ வேண்‌ 
டினார்‌. அன்னையாரும்‌ அதற்கிசைர்‌து அங்கு வசித்து 
அவ்விடத்தைப்‌ புனிதப்படுத்தினார்‌. அ.துபோழ்து பல 
பேர்க்கு அவர்‌ மந்திர திகை்ஷையும்‌ செய்துவைத்தார்‌. 
சென்னையில்‌ அவரிடம்‌ குழுமிய மாதர்களுடன்‌ பேச 
அவருக்குப்‌ பொது பாஷை யொன்றும்‌ இல்லாதிருர்‌ தும்‌ 
அவரவர்‌ குறைகளையும்‌ சந்தேகங்களையும்‌ அன்னையார்‌ 
எளிதில்‌ உள்ளபடி உணர்ந்து, அவைகளை அகந்றியும்‌ 
வைத்தார்‌. அவரைச்‌ சந்தித்தவர்களுள்‌ ஐயம்‌ தெளி 
வடையா தவர்‌ யாருமில்லை எனலாம்‌. மனம்‌ மனதோடு 
பேசுவதற்கு மொழி முற்றிலும்‌ வேண்டப்படுவதன் று 
என்பதை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்‌ ஈன்கு கிரூபித்‌ 
துக்‌ காட்டியுள்ளார்‌. பிற்காலத்தில்‌ ஐரோப்பாவினின்‌ 
நும்‌ அமெரிக்காவினின்‌ அம்‌ தம்மைத்‌ தரிசிக்க வந்த 
மேல்‌ நாட்டு மாதரோடும்‌ மொழியின்‌ உதவியின்‌ றியே 
உறவாடவும்‌ கருத்துக்களை த்‌ தெரிவிக்கவும்‌ அவருக்கு. 
இயன்ற அ. 

சென்னையினின்று சாமேசுவரத்துக்குப்‌ புறப்பட்ட 
பொழுஅ சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும்‌ அன்னையாச து 
இருக்கூட்டத்தில்‌ சேர்ந்‌ துகொண்டார்‌. வழியில்‌ மதுரை 
யில்‌ அவர்கள்‌ ஒருநாள்‌ தங்கியிருற்‌ தவிட்டு ராமேசுவரம்‌ 
போய்ச்‌ சேர்ந்தனர்‌. அப்பதியை அடைந்ததும்‌ தமது 
மாமனார்‌ க்ஷாதிராம்‌ சட்டோபாத்யாயரின்‌ அருஞ்‌. 
செயலை எண்ணி, அன்னையார்‌. பெரு வியப்படைந்தார்‌, 


தீர்த்த யாத்திரை ௬௯ 


பல்லாண்டுகளுக்கு முன்பு, பிரயாண வசதியொன்று 
மில்லாதிருந்த காலத்து, அப்பெரியார்‌ ஆயிரத்‌ து ஜக்‌ நாறு 
மைலுக்கு மேல்‌ நடந்து வந்து இந்த க்ஷேத்திரத்தில்‌ 
சாமேசுவரர்‌ தரிசனம்‌ செய்தார்‌. அச்செயல்‌ ஸ்ரீ ராம 
கிருஷ்ணர்‌ பிறப்பதற்குச்‌ சில வருஷங்களுக்கு முன்பு 
நிகழ்ந்தது. இப்பொழுது அன்னையார்‌ இந்த ஸ்தலத்‌ 
அக்கு வந்திருந்தபொழுது ஸ்ரீமத்‌ விவேகானந்த சுவாமி 
களின்‌ பக்தராதிய ராமனாதபுரம்‌ ராஜா, இவர்‌ இடைஞ்‌ 
சல்‌ ஒன்ன மின்றி ரர்மேசுவர தரிசனம்‌ செய்வதற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்து வைத்தார்‌. தென்னிந்‌ 


தியாவின்‌ ஆலயங்களின்‌ கர்ப்பக்‌ ரகத்துக்குள்‌ அரச்ச 
ட கரைத்‌ தவிரப்‌ பிறர்‌ போகலாகாது என்பது ஐதிகம்‌. 


அனால்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரம ஹம்ஸருக்கு வாழ்க்கைத்‌ 
அணைவியாய்‌ வாய்ந்த அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்‌ ஒரு 
வர்‌ மட்டும்‌ உள்ளே சென்று தாமே அர்ச்சிக்கலாமென்று 
அனுமதிக்கப்பட்டார்‌. அவ்விதமே அவரும்‌ மூன்று நாள்‌ 
ராமேசுவரர்‌ பூஜையைத்‌ தாமே செய்தார்‌. அர்த க்ஷேத்‌ 


இரத்தில்‌ இருக்கும்‌ ராமனாதபுரம்‌ ராஜாவின்‌ அரண்மனை 


யைப்‌ போய்ப்‌ பார்க்கவேண்டுமென அன்னையார்‌ வேண்‌ 
டிக்‌ கொள்ளப்பட்டார்‌. அதற்‌ இசைந்து அவரும்‌ அம்‌ 
மாளிகையைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌ அங்கு 
வைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த ரத்தினங்களும்‌ நகை 
களும்‌ அவருக்குக்‌ காட்டப்பட்டன. அரண்மனை அதி 
காரிகளின்‌ வேண்டுகோள்‌ அத்துடன்‌ நின்றுவிடவில்லை. 
அந்த விலையுயர்க்தக ஆபரணங்களில்‌ இஷ்டமானவைகளை 
அன்னையார்‌ எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று ராஜா 
விண்ணப்பம்‌ செய்திருக்கிறார்‌ என்று உத்தியோகஸ்தர்‌ 
பணிவுடன்‌ தெரிவித்தார்‌. இவ்‌ வேண்டுகோள்‌ அன்னை 
யாரை ஒரு நெருக்கடியான நிலையில்‌ வைத்தது. தியாக 


ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


௭௦ 
புத்தியிலும்‌ அபரிக்கிரக விரதத்திலும்‌ குருதேவருக்குப்‌ 
மின்‌ வாங்காத ஞானத்தாய்‌, இவைபோன்ற பொருள்‌ 
களை ஏற்றுக்கொள்ள எங்ஙனம்‌ இசைவார்‌ ? ஆனால்‌ 
நேர்முகமாக வேண்டாமென்று மறுத்து அவர்களுடைய 
மனதைப்‌ புண்படுக்‌ துவது முறையன்று. ஆதலால்‌ 
அவர்‌ ஓர்‌ உபாயததைக கையாண்டார்‌. ₹ உலகத்தவர்‌ 
போன்று நகைகளை வைத்துக்கொண்டு நான்‌ என்‌ செய்‌ 
வேன்‌ ? ஏதேனும்‌ ஓர்‌ அணியை ராதை எடுத்துக்‌ 
கொள்ளட்டும்‌ ?” என்று அவளுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
ராதை எனும்‌ சிறுமி அன்னையாரின்‌ தம்பி ஒருவருடைய 
புதல்வி. ஆதலால்‌ இந்த ஏற்பாடு உத்தியோகஸ்தருக்‌ 


கும்‌ உடன்பாடாயிற்று, ஒளி வீசுணன்ற வயிரம்‌ முதலி . 


யன இழைக்கப்பெற்ற ஆபரணங்களை ராதை கூர்ந்து 
பார்த்‌ துக்கொண்டிருக்கையில்‌ குருதேவரைக்‌ குறித்து, 
££ இறைவ, இக்‌ கன்னியின்‌ உள்ளத்தினின்று இர்‌ ஈகை 
களின்‌ மீதுள்ள ஆசைகளை யெல்லாம்‌ அகற்றிவிடும்‌ ?? 
என்று அன்னையார்‌ ஆவலுடன்‌ பிரார்தீதித்‌ தக்கொண் 
டிருந்தார்‌. அஅபோழ்து அவருடைய உள்ளம்‌ உலகப்‌ 
பொருள்களை ஏற்கலாகாதென்று நடுநடுங்இற்று, அக்‌ 
குமரியும்‌ கடைசியாக, “இவைகளில்‌ ஒன்றும்‌ எனக்கு 
வேண்டாம்‌. நான்‌ இப்பொழுதுதான்‌ எழுதுகோல்‌ 
ஒன்றை இழந்துவிட்டேன்‌. அதற்குப்‌ பதிலாக வேறு 
பென்சில்‌ ஒன்று எனக்கு வாங்கக்‌ கொடுங்கள்‌ ?? 
என்றாள்‌. அதைக்‌ கேட்ட பின்பே அன்னையாரின்‌ ஆவல்‌ 
அடங்கிற்று. கடைக்குச்‌ சென்று பென்சில்‌ ஒன்று அரை 
யணாவுக்கு அச்‌ சிறுமிக்கு வாங்கிக்‌ கொடுத்தார்கள்‌. 
ராமேசுவரத்தினின்று அன்னையார்‌ பெங்களூருக்குச்‌ 
சென்று அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண 
ஆச்‌ ரமத்தில்‌ கொஞ்சகாலம்‌ தங்கியிருந்தார்‌. அத்துடன்‌ 


ட்‌. 


நகரத்திலும்‌ நாட்டூப்புறத்திலும்‌ எக 


அவருடைய தக்ஷிணயாத்திரை முற்றுப்‌ பெற்றது. வழி 
யில்‌ கோதாவரியில்‌ நீராடிவிட்டு ராஜ மகேர்திரவரத்தி 
௮ம்‌ பூரியிலும்‌ சில நாள்‌ தங்கியிருந்த பின்பு ஏப்ரில்‌ 
மாதத்தில்‌ அன்னையார்‌ கல்கத்தா போய்ச்சேர்ந்தார்‌. 
LY அனார்‌ 
பதினோராம்‌ அத்தியாயம்‌ 


நகரத்திலும்‌ நாட்டுப்புறத்திலும்‌ 

1912-ம்‌ வருஷம்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்‌ 
சுமார்‌ மூன்று மாதம்‌ காசிவாசம்‌ செய்தார்‌. அதுவே 
அவருடைய கடைசியான. தீர்த்த யாத்திரையுமாகும்‌. 
அஅபோழ்‌தஅ அவருடன்‌ சந்கியா சிஷ்யர்கள்‌ பலர்‌ 
அப்‌ பதிக்குச்‌ சென்றிருந்தனர்‌. காசியில்‌ உள்ள ஆல 
யங்களை யெல்லாம்‌ பார்க்க அப்பொழுதுதான்‌ அன்னை 
யார்க்கு இயன்றது. ஒவ்வொரு கோயிலின்‌ மகிமையை 
யும்‌ ஞானக்‌ காட்சியால்‌ உணர்ந்து அவர்‌ மற்றவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுவார்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தாரால்‌ 
அங்கு நிறுவப்பட்டிருந்த வைத்திய சாலையை அவர்‌ 
போய்ப்‌ பார்த்தார்‌. அதில்‌ ஈடைபெற்ற அலுவல்களெல்‌ 
லாம்‌ அவருக்குக்‌ காண்பிக்கப்பட்டன. குருதேவர்‌ சாந்‌ 
நித்தியமும்‌ திருமகள்‌ கடைக்கண்‌ பார்வையும்‌ அங்கு 
நிறைந்திருப்பதாக. அன்னையார்‌ தெரிவித்தார்‌. தம்‌ 
முடைய கைங்கரியமாக ரூபாய்‌ பத்தும்‌ அதற்கு அனுப்பி 
வைத்தார்‌. அக்‌ காலத்தில்‌ அங்கு வதிந்த சாதுக்களில்‌ 
சாமேலிபுரி எனும்‌ பெரியாரை அவர்‌ பெரிதும்‌ போற்றி 
னார்‌. சாமேலிபுரியும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ குருவாகிய 
தோதாபுரியும்‌ ஒரே குருவிடமிருந்து அனுக்கிரகம்‌ 
பெற்றவர்கள்‌. சாமேலிபுரியும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ 


௭௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


கிஷ்யர்களை அன்புடன்‌ பாராட்டுவார்‌. அன்னையார்‌ 
காசியினின்று திரும்பிய பிறகு தமது வாழ்நாளைக்‌ கல்கத்‌ 
தாவிலும்‌ கிராமத்திலும்‌ கழித்து வந்தார்‌. 

ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ உடலை உகுத்த பின்பு அன்னை 
பிருந்தாவன த்அக்குச்‌ சென்று ஓராண்டு கடுந்தவம்‌ புரிச்‌ 
தது முன்னமே சொல்லப்பட்ட து. அங்கிருந்து கல்கத்‌ 
தாவுக்குத்‌ திரும்பிய மறுநாளே அவர்‌ கிராமத்துக்குப்‌ 
போக ஏற்பாடு செய்தார்‌. “இத்‌ தேகம்‌ ஓடுங்கிய 
பின்பு நீ கமார்புகூருக்குச்‌ சென்று ஆங்கு எளிதில்‌ 
அகப்படுவதைப்‌ புசித்‌ தவிட்டு ஈசுவர நாமத்தை உச்சரித்‌ 
அக்‌ கொண்டு காலங்‌ கழிப்பாயாக ?? என்று ஸ்ரீ ராம 
கிருஷ்ண பரமஹம்ஸர்‌ அனனையார்க்குப்‌ பகர்ந்திருக்தார்‌. 
அக்கட்டனையை நிறை வேற்றுவதே அன்னையாரின்‌ 
கருத்து. ஆதலால்‌ சிஷ்யர்‌ லர்‌ அவரை அங்கு அழைத்‌ 
அச்‌ சென்றன விட்டுவிட்டு வந்தனர்‌. அன்னையாரின்‌ 
வாழ்க்கையில்‌ இருள்‌ சூழ்ந்ததும்‌ கஷ்டம்‌ நிறைந்தது 
மான காலம்‌ இப்பொழுது தோன்றுவதாயிற்று. யாது 
காரணத்தாலோ சிஷ்யர்களுக்கும்‌ அவருக்கும்‌ சொற்ப 
காலத்துகுத்‌ தொடர்பு அற்றுப்போய்‌ விட்டது. அய்ரப்‌ 
படும்‌ காலம்‌ வரும்பொழுது தேவர்களும்‌ அதைத்‌ தடுக்க 
முடியாது. கைம்பெண்‌ ஒருத்தி கையில்‌ வளையணிந்த 
கொண்டு வந்திருக்கிறாள்‌ என்று இராமவாடிகள்‌ பரிகாசம்‌ 
பண்ண ஆரம்பித்தனர்‌. வீண்‌ பழியை விலக்குதற்கு 
அவர்‌ அணியைக்‌ கழற்ற முயன்றபோது பரமஹம்ஸ 
தேவர்‌ மீண்டும்‌ தரிசனம்‌ கொடுத்து அப்படிச்‌ செய்ய 
லாகாது என்றன இயம்பினார்‌. குறுகிய மனப்பான்மை 
யுடைய திராமவாகிகளின்‌ பொருளற்ற பேச்சு ஒருபுற 
மிருக்க, மற்றொருபுறம்‌ அன்னையாரின்‌ வறுமை நோய்‌ 
இப்பொழுது மேலோங்கிக்கொண்டு போவதாயிந்‌ ஸூ, 


நகரத்திலும்‌ நாட்டூப்புறத்திலும்‌ ௭௩ 


உற்றார்‌ உறவினர்‌ ஒருவரும்‌ இப்பொழுது கமார்புகூரி 
லில்லை. ஜீவனோபாயத்தை முன்னிட்டு அவர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ கல்கத்தாவுக்குப்‌ போய்‌ விட்டனர்‌. அன்னையார்‌ 
தன்னந்‌ தனியாகத்‌ தமது புக்ககத்தில்‌ வாழ்ந்திருந்தார்‌. 
உண்ணுதற்குப்‌ போதிய அளவு உணவு கிடையாது. வீட்‌ 
டில்‌இருக்கும்நெல்லைத்‌ தாமேகுத்திச்‌ சமைக்கவும்‌, அதற்‌ 
குத்‌ துணையாகக்‌ காட்டுக்‌ கரையை அவித்து வைத்துக்‌ 
கொள்ளவும்‌ செய்தார்‌. இதுவே நாட்கணக்காக அவருக்கு 
உணவு. உப்பு வாங்குதற்குக்‌ கையில்‌ காசு இல்லாது 
போன நாட்களும்‌ உண்டு, வறுமை நோய்‌ வந்து அவரை 
வாட்டியது பெரிதன்று. அதைப்பற்றி அவர்‌ யாரிடத்‌ 
அம்‌ ஒன்றும்‌ பகராதும்‌ தாமே மனம்‌ சலித்துக்கொள்‌ 
ளாதும்‌ அமைதியுற்றிறார்ததே ஆச்சரியம்‌. இறைவன்‌ 
விட்டவழி காலம்‌ கழியட்டும்‌ என்பதே அவர்‌ கருத்து. 
வயோதிக தசையில்‌ இருக்க தமது தாய்‌ சியாமா சுந்தரி 
தேவியைப்‌ பார்க்கப்‌ பக்கத்துக்‌ சரொமமாகிய ஜெயராம்‌ 
பட்டிக்கு அவர்‌ இரண்டொருதடவை சென்றிருந்தார்‌. 
கந்தைத்‌ அணி கட்டிக்‌ கட்டழசெல்லாம்‌ கரைந்துபோய்‌, 
முகம்‌ வாடி யிருந்த! தம்‌ மகளைப்‌ பார்த்து, “ என்‌ 
கண்ணே ! நீ பிச்சைக்காரி வேடம்‌ பூண்டி ருப்பதைப்‌ 
பார்க்கவா, நான்‌ இத்தனைநாள்‌ உயிரோடி ருந்தேன்‌ 1? 
என்று அம்‌ மாது நைந்து வருந்தலானார்‌. யாருடைய 
உள்ள த்தையும்‌ கலக்கிவிடக்கூடிய அம்‌ நிலையிலும்‌ ஈமது 
அருளன்னையார்‌ சாந்தம்‌ கலையா இருந்து பெற்ற தாய்க்‌ 
குத்‌ தேறுதல்‌ சொன்னார்‌, 
ஒரு வருஷத்தூக்குப்‌ பின்‌ அன்னையாரின்‌ வறுமை 
வாழ்க்கையைப்பற்றிய செய்தி கல்கத்தாவுக்கு எட்டிற்அ. 
: பரமஹம்ஸ தேவரின்‌ சிஷ்யர்கள்‌ உயிரோடிருக்கையில்‌ 
அவருடைய பத்தினியார்‌ பட்டினி கடந்து சாகப்‌ பார்த்‌ 


௭௫ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


திருப்பார்களா?? எனும்‌ இளர்ச்‌எ உடனே உண்டாயிற்று. 
தங்கள்‌ அருள்‌ அன்னையாமைக்‌ கல்கத்‌ தாவுக்கு அழைத்‌ 
அக்கொண்டு போகக்‌ கொஞ்சம்‌ பொருள்‌ சேகரித்துக்‌ 
கொண்டு ஆடவரும்‌ மகளிரும்‌ அடங்கிய ஒரு சிறு கூட்‌ 
டம்‌ கமார்புகூருக்கு வந்தது. அதைப்‌ பார்த்த ஊரார்‌ 
££ வேற்றார்‌ சிலருடன்‌ விதவை ஒருத்தி வெளியூருக்குப்‌ 
போவ அ தகுமோ ??? வென்று ஆட்சேபித்தனர்‌. என்‌ 
செய்வதென்று அனனையார்க்கும்‌ விளங்கவில்லை, அதற்‌ 
குள்‌ ஸ்ரீ சாமஇிருஷ்ணருடன்‌ சிறு வயதில்‌ கூடி விலாயா 
டிய சில இழவிமார்கள்‌ ££ கதாயின்‌* பெண்டாட்டி சரமா 
னியமானவள்‌ அல்ல. கதாயைப்‌ போன்றே அவளும்‌ 
தெய்வத்தன்மை வாய்ந்தவள்‌, அவள்‌ விஷயத்தில்‌ ஒன்‌ 
அம்‌ குறை கூறாதீர்கள்‌ ? என்று எதிர்ப்‌ பிரசாரம்‌ செய்த 
னர்‌. பிறகு தமது தாயாரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்‌ 
கொண்டு ஸ்ரீ சாரதா தேவியார்‌ கல்கத்தா போய்ச்‌ 
சேர்ந்தார்‌. இஷ்யர்களின்‌ பராமரிப்பில்‌ அவருடைய 
வறுமை நோயும்‌ நீங்கிற்று. 

தம்மைக்‌ கமார்புகூர்வாசியென அன்னையார்‌ சொல்‌ 
லிக்‌ கொண்டாசெனினும்‌ நாளடைவில்‌ அவர்‌ அக்‌ இரா 
மதீதுக்குப்‌ போவதை ஒருவாறு குறைத்துவிட்டார்‌. 
அவரும்‌ அவரைத்‌ தரிசிக்க வருபவர்களும்‌ வசிக்கத்தக்க 
இடவசதி யில்லாதிருந்ததே ஒருவேளை அதற்குக்‌ கார 
ணமா யிருந்திருக்கலாம்‌. கமார்புகூருக்குப்‌ போவதற்‌ 
குப்‌ பதிலாக அருகாமையில்‌ இருக்கும்‌ தமது பிறந்த 
ஊராகிய ஜெயராம்பட்டிக்கு அவர்‌ அடிக்கடி. போய்‌ விடு 
வார்‌. அ௮ண்டுதோறும்‌ கிட்டத்தட்ட ஆனு மாதம்‌ நாட்‌ 


* கதாதரர்‌ என்பது ஸ்ரீ மாமகிருஷ்ணரின்‌ பிள்ளைத்‌ திருநாமம்‌. 
ஆதலால்‌ ௮கீகிராமவாசிகளில்‌ மூத்தோர்‌ அவரை * கதாய்‌” என்று 
அழைப்பது வழக்கம்‌. 


நகரத்திலும்‌ நாட்டூப்புறத்திலும்‌ ௭௫” 


டுப்புறத்திலும்‌ ஆறுமாதம்‌ நகரத்திலும்‌ கழியும்‌. கிரா 
மத்தில்‌ தம்பிமார்களுடன்‌ வசிப்பது அவர்‌ வழக்கம்‌... 
அவருக்காக ஒரு இறு வீடு கட்டிக்கொடுக்க சில அன்பர்‌ 
கள்‌ முன்வந்தபொழுது அன்னையார்‌ அதற்கு இசைய 
வில்லை. “பரம்பு தனக்காக வென்று வளை தோண்டிக்‌ 
கொள்வதில்லை. ஏற்கெனவே அமைந்துள்ள வளைகளில்‌ 
சென்று அது வ௫ூக்கறனு. அவ்வாறே சாது ஒருவன்‌ 
தனக்கென்று இடம்‌ வடித்துக்கொள்வதில்லை ? என்று 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ புகட்டியதை அன்னையார்‌ அவர்கட்கு 
ஞாபகஷூட்டி னார்‌. ஆனால்‌ நாளடைவில்‌ ஆச்ரமம்‌ போன்ற 
ஒரு சிறு கூரைவிட்டை. அவர்‌ தமக்கென்று தேடிக்‌ 
கொள்ளவேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டது, தம்பிமார்கள்‌ 
தங்களுக்கிடையில்‌ அடிக்கடி சண்டையிட்டுக்கொண் 
டிருந்தது ஒரு காரணம்‌. இரண்டாவதாக அன்னையாமை த 
தரிசிக்க வந்த அன்பர்கள்‌ தங்குவதற்கு வசதியான இடம்‌ 
ஒன்று வேண்டியிருந்த அ. அங்ஙனம்‌ அவர்‌ வாழ்ந்‌ 
திருந்த கூரைவீடு இப்பொழுது ஸ்ரீ. ராமகிருஷ்ண மடத்‌ 
தாருடைய சொத்தாக அக்கிராமத்தில்‌ இருக்கிறது... 
அதற்குப்‌ பக்கத்தில்‌ அன்னையாரின்‌ ஞாபகார்த்தமாக 
சாரதா மந்திரம்‌? என்ற ஒரு கோயிலும்‌ ௮வ.ரது காலத்‌ 
தூக்குப்‌ பிறகு கட்டுவிக்கப்பட்டது. 

கல்கத்தாவில்‌ லெ சமயங்களில்‌ அன்னையார்‌ குரு. 
தேவரது கிரகஸ்த சிஷ்யர்களாகிய ஸ்ரீ பலராம்போஸ்‌, 
ஸ்ரீ மகேந்திரா த குப்தர்‌ முதலாயினோர்‌ வீடுகளில்‌ வசப்‌ 
பார்‌. வேறு சல சமயங்களில்‌ அவருக்காகவென்‌ அ தனி 
வீடு வாடகைக்கு அமர்த்தப்படும்‌. இப்படிக்‌ கொஞ்ச 
காலம்‌ கழிந்தபிறகு அன்னையார்க்கென்றே கல்கத்தாவில்‌ 
பாக்பஜார்‌ எனும்‌ பகுதியில்‌ ஸ்ரீமத்‌ சாரதானந்த சுவாமி' 
களின்‌ முயற்சியால்‌ சொந்த வீடு கட்டுவிக்கப்பட்ட து. 


௭௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


௮ அன்னையாரின்‌ அலயம்‌ என்றும்‌ உத்போதனப்‌ பத்‌ 
திரிகையின்‌ காரியாலயமென்றும்‌ இன்றைக்கும்‌ அழைக்‌ 
கப்படுகிறது. அப்படிச்‌ சொந்த இருப்பிடம்‌ அமைதற்கு 
முன்பு ஒரு தடவை அவர்‌ வாடகை வீட்டில்‌ இருந்த 
பொழுது பஞ்சதபசு எனும்‌ கடுமையான சாதனம்‌ 
ஒன்னு செய்தார்‌. நான்கு பக்கத்திலும்‌ தீமூட்டி, சூரிய 
வெப்பம்‌ தலையில்‌ படும்படியான ஓரிடத்தில்‌ காலையி 
லிருந்து மாலை வரையில்‌ உட்கார்ந்திருந்து கிஷ்டை புரி 
வத அதன்‌ கோட்பாடாகும்‌. இப்படி ஐந்து திசைகளி 
லிருந்து அனல்‌ உடலைத்‌ தாக்குவதால்‌. அதற்குப்‌ பஞ்ச 
தபசு என்று பெயர்‌. வாலை வயதுக்‌ குமரி ஒருத்தியின்‌ 
தோற்றம்‌ அடிக்கடி அன்னையார்க்குக்‌ கனவிலும்‌ ஈனவி 
அம்‌ தென்பட்டுக்கொண்டிருர்தது. அதை நீக்குதற்கு 
அவர்‌ இந்தத்‌ தபசைத்‌ தொடர்ந்து ஏழு நாள்‌ செய்தார்‌. 
முதல்நாள்‌ காலையில்‌ நீசாடிவிட்டு அனலின்‌ அருகில்‌ 
சென்றபொழுது வெப்பத்தைத்‌ தாங்குவது எங்ஙனம்‌ 
என்ற அச்சம்‌ உண்டாயிற்று. குருதேவரை நினைத்துச்‌ 
சிறிது சிந்தனை செய்தபொழுது அக்கினியின்‌ உஷ்ணம்‌ 
அவருக்குச்‌ சிறிதும்‌ தோன்றவில்லை. பிறகு ஏழு நாள்‌ 
பகலெல்லாம்‌ அப்படி வெப்பத்தில்‌ அமர்ந்திருந்து தியா 
னம்‌ பண்ணுவது அவருக்குச்‌ சாத்தியமாயிற்று. அதனால்‌ 
அவர்‌ மேனி முழுதும்‌ கருத்துப்போய்விட்டது. தமக்‌ 
குத்‌ தென்பட்டுக்கொண்டிருந்‌ த பெண்ணின்‌ தோற்றமும்‌ 
அதிலிருந்து மறைந்துபோவதாயிற் று. 

இதற்குள்‌ அன்னையாரின்‌ ஆத்மீயப்‌ பெருவாழ்வு 
பரிபூரண நிலையை அடைர்‌ அவர்க து. அவருடைய மனத 
அக்தாமுகமாகத்‌ திரும்பி ஆத்மசொருபத்திலேயே லயித்‌ 
திருந்தது. இகலோகத்தில்‌ எதனோடும்‌ ஒப்பிடுதற்கரிய 
இனிமை அன்னையாரின்‌ முகத்தினின்‌ அ மிளிர்க்துகொண்‌ 


நகரத்திலும்‌ நாட்டப்‌ புறத்திலும்‌ ௭௭ 


டிருந்தது. குருதேவரைப்‌ போன்‌ அ அவரும்‌ அடிக்கடி 
சமாதி நிலை யெய்‌ துவது சர்வ சாதாரணமாயிற்று, ஒரு 
தடவை அவர்‌ அடைந்த அனுபவத்தை இங்கனம்‌ இயம்‌ 
பினார்‌ “தொலையில்‌ இருந்த தெய்வத்தன்மை வாய்ந்த 
உலகம்‌ ஒன்றினுள்‌ சென்றிருப்பதாக நான்‌... உணர்ந்‌ 
தேன்‌. "அங்கு வீற்றிரும்தவர்களது மகிமையை என்‌ 
னென்பேன்‌ ! அவர்கள்‌ அருளே வடிவெடுத்திராந்தனர்‌.. 
என்பால்‌ அன்பை மிகுதியாக அவர்கள்‌ காட்டினார்கள்‌. 
குருதேவரும்‌ ஆங்கு அமர்ந்திருந்தார்‌. என்னை அவர்‌ 
அருகில்‌ அமரும்படி. செய்தார்கள்‌. நான்‌ அடைந்த 
ஆனர்தத்தைச்‌ சொல்லால்‌ விளக்குவ. தெப்படி? அவர்‌ 
ககாப்போன்று நானும்‌ ஆங்கு அழகுடையவளாக 
மாறிவிட்டேன்‌, பிறகு &ழ்கிலைக்கு என்‌ மனம்‌ இறங்‌: 
இயபொழுது என்‌ உடல்‌ ஜஐடம்போன்று. இடப்‌ 
பதைக்‌ கண்டேன்‌. அருவருப்புக்கு ஏதுவான இந்த 
ஆக்கையினுள்‌ குடியிருப்பது, எப்படி. என்று மறுதலித்‌ 
தேன்‌. நெடுநேரத்துக்குப்‌ பிறகு மனது உடலில்‌ 
நுழைந்தது ; அப்பொழுது. ௮௮ பிரக்ஞை பெற்றது.” 

தோழிமார்களாகிய கொலாப்‌ அம்மையும்‌ யோகினி. 
அம்மையும்‌ ஒருதடவை, நிஷ்டைக்கு அமர்ந்த அன்னை 
யார்‌ பேச்சற்று மூச்சற்று ஸ்தம்பம்போன்று நெடுநேரம்‌ 
இருந்ததைத்‌ கண்டனர்‌. முகவிலாசம்‌ எழில்‌ வீசிக்‌ 
கொண்டிருந்ததைத்‌ தவிர உயிரின்‌ அறிகுறி எதையும்‌ 
அவர்கள்‌ காணவில்லை. மூச்சு விடவும்‌ பேசவும்‌ ஆரம்‌ 
பித்தபொழுது யோகினி, என்‌ கை எங்கே? பாதம்‌ 
எங்கே??? என்று அறைகுறையான . ஒலிகள்‌ வெளிவர்‌ 


தன... பாங்கிமார்‌ பாதத்தை வருடியும்‌ கரத்தை ௮முக்‌ , 


இயும்‌ 4 அன்னாய்‌ இதோ உமது அவயவங்கள்‌ உள்ளபடி 
இருக்கின்றன ? வென்று உடலுணர்ச்சி.. யூட்டினர்‌. 


௭௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


எனினும்‌ சரீர ஞாபகம்‌ வர நெடு நேரமாயிற்று. 
ஒருவேளை இது கிர்விகற்ப சமாதியா யிருந்திருக்கலாம்‌. 

அன்னையார்‌ பெற்ற மற்றொரு அரிய அனுபவம்‌ 
குறிப்பிடத்தக்கது. பிரம்மவாரி என்று சொல்லப்‌ 
படுகிற கங்காஈதியினுள்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ சென்று 
லயமான தாகவும்‌, சைதன்ய சொரூபமாக அத்தகைய 
புண்ணிய தீர்த்தத்தை ஸ்ரீமத்‌ விவேகானந்த சுவாமி 
கள்‌ மொண்டெடுத்‌ தப்‌ பாரெங்குமுள்ள மானுடர்மிது 
'தெளித்ததாகவும்‌: அவர்‌ ஞானக்‌ காட்ரியில்‌ கண்டார்‌. 
இந்த அனுபவம்‌ அன்னையாரின்‌ மனதை அடியோடு 
கவர்ந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணசே கங்கா. சொருபமாக 
மாறியதைக்‌ கண்டதனால்‌ அர்‌ நதியினுள்‌ கால்‌ வைக்க 
அன்னையார்‌ தயங்கினார்‌. ஞானத்தாய்க்கு இக்‌ காட்ட 
'தென்பட்ட பின்பே ஸ்ரீமத்‌ விவேகானந்த சுவாமிகள்‌ 
உலகெங்கும்‌ தர்மப்‌ பிரசாரம்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. 
உலகத்தவரைப்‌  புனிதப்படுத்துதற்கே ஸ்ரீ ராம 
கிருஷ்ண பரமஹம்ஸரும்‌ ஸ்ரீமத்‌ சுவாமி விவேகா 
னந்தரும்‌ அவதரித்திருந்தனர்‌ என்பது அன்னையார்க்கு 
ஞானக்‌ காட்சியாக விளங்கிற்று. 

சுடர்‌ விளக்கு ஒன்று எரியும்போது அதன்‌ 
ஒளி நாலா பக்கமும்‌ பரவுகிற தூ. ஆனால்‌ தீபத்தக்கு 
கேர்‌ £ழ்ப்பாகம்‌ இருள்‌ சூழ்ந்து கடக்கும்‌. இந்த 
உவமானம்‌ ஈம்‌ ஞானத்தாயின்‌ உடலோடு ஓட்டிய 
உறவினர்க்கு முற்றும்‌ பொருந்தும்‌. தம்பிமார்‌ நால்வ 
ருள்‌ எல்லார்க்கும்‌ இளையவர்‌ அபயசரணர்‌ என்பவர்‌, 
அவர்‌ மிக அறிவாளி. கல்வியும்‌ போதிய அளவு பெற்‌ 
றவர்‌. ஆனால்‌ அவருடைய குமாரத்தி ராதை என்பவள்‌ 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ இருந்தபொழுதே அவர்‌ காலமாய்‌ 
விட்டார்‌. மற்ற சகோதரர்‌ மூவரும்‌ பேராசைக்காரர்‌ 


நகரத்திலும்‌ நாட்டப்‌ புறத்திலும்‌ ௭௯ 


கள்‌. வாழ்க்கையில்‌ வெற்றி என்பதை அவர்கள்‌ 
அறிந்திலர்‌. தங்கள்‌ தமக்கை சாரதா தேவியார்‌ பரா 
மரிப்பில்‌ பெரிதும்‌ வளர்ந்தவர்கள்‌. ஆனால்‌ வயத 
வந்த பிறகும்‌ தமக்கையாரின்‌ 'தெய்வத்‌ தன்மையைப்‌ 
பற்றி அவர்களுக்கு ஒன்றும்‌ தெரியாது. தங்களுக்‌ 
குத்‌ தேவையாயிருந்த பொருள்களைத்‌ தேடித்‌ தர 
வேண்டுமென்று தமக்கையாரை உபத்திரவப்படுத்‌ 
வதே அவர்களின்‌ தொழில்‌. உடன்‌ பிறந்தவளுடைய 
உதாரகுணத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதில்‌ மூவர்க்‌ 
திடையிலும்‌ ஓயாத போட்டி வந்துவிடும்‌. அவளிட 
மிருந்து அகப்பட்ட பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்ளுத 
லில்‌ சண்டை மூண்டுவிடும்‌. சல வேளைகளில்‌ கை 
கலக்கவும்‌ ஆரம்பித்துவிடுவார்கள்‌. கிராமத்தில்‌ தங்கள்‌ 
ஞானத்தாயிடமிருந்‌ அ ௮ருளமுதைப்‌ பெறச்‌ சென்றிருக்க 
சிஷ்யர்களுக்கெதிரிலும்‌ இத்தகைய போராட்டங்களைச்‌ 
செய்யச்‌ சகோதரர்கள்‌ ஆரம்பித்‌ து விடுவார்கள்‌. அமை 
தியே வடிவெடுத்திருந்த அன்னையார்‌ சாந்தமாக அவர்‌ 
களுக்குச்‌ சமாதானம்‌ சொல்லுவார்‌. 

“நீ கையேந்தி யாரிடமும்‌ ஒன்றும்‌ கேட்கவேண்‌ 
டிய அவசியம்‌ ஏற்படாத. உனக்குத்‌ தேவையாயிருக்கும்‌ 
எளிய உணவும்‌ உடையும்‌ வலியவந்து சேரும்‌,” என்று 
குருதேவர்‌ நம்‌ அன்னையார்க்கு உபதேசித்தருளி யிருர்‌ 
தார்‌. அவரும்‌ ௮அக்கட்டனளையின்படி பெளதிகப்‌ பொருள்‌ 
ஒன்றிலும்‌ பற்தில்லாதவராய்‌ முற்றும்‌ பரத்தைச்‌ சார்ந்து 
வாழ்ந்து வந்தார்‌. நாளடைவில்‌ போதிய அளவு பொருள்‌ 
அவருக்கு வலிய வந்து சேர்ந்துகொண்டிருந்தது. தயாள 
குணமுடைய தாய்‌ அவரவர்‌ தேவைக்கேற்றபடி அவை 
களைத்‌ தம்‌ அருட்‌ புதல்வர்களாகிய அறவிகளுக்கும்‌, உட 
அக்கு உறவினர்‌ ஆயெ தம்பிமார்களுக்கும்‌ பகுத்தளிப்‌ 


௮௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பார்‌. ஆனால்‌ குறுதிய கோக்கமுடைய உடன்பிறந்தவா்‌ 
களுக்கு அதைக்‌ குறித்துக்‌ கோபம்‌ மூண்டுவிடும்‌. தங்கள்‌ 
சகோதரி சம்பாதிக்கும்‌ சொத்தெல்லாம்‌ குடும்பத்துக்கு. 
வரது சேரவேண்டியதே யொழிய, சிஷ்யர்‌ என்று சொல்‌ 
லிக்கொள்ளும்‌ வேற்றார்க்கு அதைச்‌ : சிறிதும்‌ விரயம்‌ 
செய்யலாகாது என்று சண்டையிடுவார்கள்‌. புன்னகை 
பூத்தவராய்‌ அன்னையார்‌ அப்புன்மொழிகளைப்‌ பொறு 
மையுடன்‌ ஏற்றுக்கொள்வர்‌. 

ஜெயரசாம்பட்டிக்குச்‌ சென்றிருந்தபொழுதெல்லாம்‌ 
தம்பிமார்களின்‌  குடும்பங்களிலிருந்த அலங்கோலங்‌ 
காக்‌ கண்டு சகியாதவராய்‌ அவர்களின்‌ மனைவிமார்‌ 
களுக்கு உதவிபுரிய அன்னையார்‌ முற்படுவார்‌. திக்கற்ற 
வர்கள்‌ போல்‌ திரிந்த கொழுந்திமார்களின்‌ குழந்தை 
களை இவர்‌ பரிந்தெடுக அப்‌ பராமரிப்பார்‌. அத்தையார்‌ 
காட்டிய அன்புக்கு வசப்பட்ட சிசுக்கள்‌ சொந்தக்‌ தாய்‌ 
மார்களைத்‌ துறந்‌ தவிட்டு இவரிடம்‌ வந்துவிட்டன. நாட்‌ 
டுப்புறமான போதிலும்‌ சரி, ஈகரமான போதிலும்‌ சரி, 
அத்தையார்‌ சென்ற விடத்துக்கே மூன்று சிஅமிகளும்‌: 
ஒரு சிறுவனும்‌ உடன்‌ செல்லுவார்கள்‌, அப்படி அத்தை 
யாரால்‌ ஆதரிக்கப்பட்ட குழந்தைகள்‌ அமைதியுற்று 
வாழ்தலுக்குப்‌ பதிலாக ஓயாஅ அவருக்கு உபத்திரவம்‌ 
கொடுத்துக்‌ கொண்டே யிருந்தன. போதாததற்கு அக்‌ 
குழந்தைகள்‌ அடிக்கடி பிணியால்‌ நைந்து வருந்திக்‌ 
கொண்டிருந்தன. அப்போதைக்கப்போது ஏற்படும்‌. 
பிணிகளுக்குப்‌ பரிகாரம்‌ பண்ணுவது அவருக்கு உண்‌ 
டான மற்றொரு வேலையாகும்‌, காலஞ்‌ சென்ற கடைத்‌ 
தம்பியின்‌ மனைவிக்கு ஒருவாறு பைத்தியம்‌ பிடித்துக்‌ 
கொண்ட. ஆதலால்‌ அவளையும்‌ அவளுடைய குழக்தை 
ராதையையும்‌' ஒருமிக்க ஆதரிப்பது அன்னையாரின்‌ 


நகரத்திலும்‌ நாட்டுப்‌ புறத்திலும்‌ ௮௧ 


கடமையாயிற்று, பைத்தியக்காரி ஏதோ லெ வேளை 
களில்‌ மட்டும்‌ அன்னையார்க்கு உபத்திரவம்‌ கொடுப்பாள்‌. 
ஆனால்‌ ராதை செய்ததொரந்தரையோ ஓயாத அ. பசாமரிப்‌ 
புக்குக்‌ கைம்மாறாக அன்னையார்க்கு அடியும்‌, திட்டும்‌, 
உதையும்‌, கிள்ளும்‌ மாறி மாறி ராதையிடத்‌ திருந்தும்‌ 
மற்ற சிறுமிகளிடத்திருந்தும்‌ வந்து கொண்டிருக்கும்‌. 
“உங்கள்‌ மாமா என்னை எவ்வாறு மேன்மைப்படுத்தினார்‌; 
நீங்கள்‌ எவ்வாறு என்னைக்‌ தீழ்மைப்‌ படுத்‌ துகன்‌ நீர்கள்‌??? 
என்னு சிறிதும்‌ மனம்‌ சலியாது அவர்‌ இருதரச்‌ செயல்‌ 
களையும்‌ சீர்தூக்கிக்‌ காட்டுவார்‌. தனது அத்கையார்‌ 
படைத்திருக்க பொறுமை பூமாதேவியின்‌ பொறுமையை 
விடப்‌ பெரியது என்று உலகுக்கு விளக்கிக்‌ காட்டுதற்கே 
ராதை எனும்‌ சிறுமி ஒரு பிசாசின்‌ இயல்புடன்‌ பிறந்து 
ஈம்‌ அருள்‌ அன்னையாரிடம்‌ வந்து சேர்ந்தாள்‌ போலும்‌ ! 
ஞான வாழ்க்கையில்‌ தீவிரமாக முன்னேற்றமடைய 
விரும்புகின்‌ றவர்கள்‌ உலக பந்தங்களை யெல்லாம்‌ அறவே 
ஒழித்து விட வேண்டு மென்பது நியமம்‌, உற்றார்‌ 
உறவினரிடத்‌ அள்ள அபிமானம்‌ நீங்கினுலொழிய ஆத்ம 
சாதனத்தில்‌ மேல்‌ ரோக்கிப்‌ போகமுடியாது. அகங்கார 
மமகாரம்‌ அடியோடு அகன்ற விடத்தே ஆத்ம ஞானம்‌ 
சத்திக்றெத. இந்த விதிக்கு விலக்கு இல்லவே யில்லை, 
பின்பு தமது பந்துக்களிடத்து அன்னையார்‌ கொண்‌ 
டிருந்த இணக்கத்தை எவ்வாறு பொருள்‌ படுத்துவது? 
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸரைப்‌ போன்‌ அ ஸ்ரீ சாரதா 
தேவியாரும்‌ ஆசைகளை அறவே அகற்றியவர்‌ ஆவர்‌. 
உலக இன்பத்தில்‌ அவர்களுடைய எண்ணம்‌ அணுவள 
வும்‌ செல்லவில்லை. அகங்காரத்தின்‌ அறிகுறி அவர்களி 
டத்துத்‌ தோன்றலே கிடையாது, இனி மமகாரத்தை 
ஆராயுங்கால்‌ ௮து மன நிலையைப்‌ பொறுத்‌ திருக்றெத, 
6 வலர ஆதி, 


த வன 


ட்ட வே 


ட்‌ ச ப்‌ 


௮௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


உடைமை ஒன்னும்‌ இல்லாது உற்முரிடத்திருந்து விலகி 
யிருக்கும்‌ பொழுஅம்‌ அவர்கள்‌ மீது அபிமானம்‌ இருக்கு 
மாயின்‌ ௮ மமகாரமேயாம்‌. அவர்களுக்‌ இடையில்‌ 
வாழ்ந்திருக்கும்‌ பொழுதும்‌ சந்தைக்‌ கடையில்‌ போன்று 
பற்றற்‌ நிருப்பவசே மேலோர்‌. அன்னையாரின்‌ நிலையும்‌ 
அத்தகையது. அவர்‌ செயற்கையாகத்‌ துறவறத்தை 
நாடவில்லை. எங்கு எவர்க்கிடையில்‌ பிறர்தாரோ ஆங்கு 
அவர்களுக்‌ கடையிலேயே தம்‌ கருமத்தில்‌ கண்ணுடைய 
வரா யிருந்தார்‌ அவர்‌. அன்னையாரின்‌ வாழ்க்கைப்படி 
தம்‌ கருமம்‌ என்ப து பிறர்‌ அயரத்தைப்‌ பற்றிக்‌ கவலையற்‌ 
திருப்ப தன்று. நெறியினின்று விலகாதிருக்்‌து கொண்டு 
தமது முழு ஆற்றலுக்கு ஏற்றவளவு பிறரது தூயரம்‌ 
அடைப்பதும்‌ தம்‌ கருமமாகும்‌. அதை ஈம்‌ அன்னையார்‌ 
பற்றற்றுச்‌ செய்து சாதித்தார்‌. தம்மை அண்டியவருள்‌ 
யாருக்கு எது தேவையோ அதைக்‌ கரவாது கொடுத்‌ 
கீருளினார்‌ கருணைக்‌ கடலாகிய தாய்‌ ஆனவர்‌. கஷ்டத்‌ 
தைப்‌ பொருட்படுத்தாது, கைம்மாறு கருதாது கொடுக்‌ 
அக்‌ கொண்டே யிருக்கும்‌ மேன்மையை அவரிடத்‌ 
இருந்தே நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. உலகப்‌ பற்‌ 
அடையார்‌ ஒருக்காலும்‌ அவர்‌ செய்தது போன்று நிஷ்கா 
யெ கருமம்‌ செய்யமுடியாது, பண்பட்ட மனமுடை 
ம்‌ எல்லா நிலைமைகளிலும்‌ பெரியோர்‌ ஆவர்‌ என்ப 
ற்கு அன்னையாரின்‌ வாழ்க்கையே சான்றாகும்‌, 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 

அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து 
மலர்‌ ஒன்று விரிதலும்‌, தேன்‌ அருந்த வண்டுகள்‌ 
தாமே வருகின்றன. அவ்வாறே பெரியார்‌ ஒருவர்‌ பரி 
பூரண நிலையை அடையுங்கால்‌ அவரிடமிருந்து அருளைப்‌ 
பெற அன்பர்கள்‌ எங்கிருந்தோ வந்து சேருவர்‌. குருவின்‌ 
ஸ்தானம்‌ வகிப்பதும்‌ சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்வதும்‌ 
வெறும்‌ வெளிச்‌ சடங்கல்ல. ஜீவர்கள்‌ ஆத்மபோதம்‌ 
பெறுதற்கு இடைஞ்சலாயுள்ள கருமங்களைத்‌ தம்மீது 
எடுத்துக்கொண்டு, அவர்கள்‌ மேலும்‌ மேலும்‌ உயர்நிலைக்‌ 
குப்‌ போதற்கு உதவியாயிருப்பவரே ஞான குருவா௫ரர்‌. 


- அங்கனம்‌ உயிர்களுக்கு ஆத்ம போதம்‌ கொடுத்து 


உய்விக்கும்‌ பணியே உலகத்தில்‌ ஒப்பற்ற. ஸ்ரீ ராம 
கிருஷ்ணர்‌ உலகுக்குக்‌ கொண்டு வந்த அருள்‌ விருந்தைப்‌ 
பெருமிதமாக எடுத்துவழங்கும்‌ பொறுப்பு அன்னை 
யார்க்கு ஏற்பட்டது. அதற்கென்றே ஸ்ரீ ராமகிருஷ்ண 
ரும்‌ அவரை ஆயத்தப்படுத்தினார்‌. குருதேவர்‌ திருமேனி 
தரித்திருர்தபொழுதே அன்னையார்‌ இந்த அறாம்பணியை 
ஆரம்பித்தார்‌. அண்ணலாரால்‌ ஆக்ஞாபிக்கப்பட்டு அவர்‌ 
சுவாமி திரிகுணாதீதருக்கும்‌ சுவாமி யோகானந்தருக்கும்‌ 
மந்திர தீக்ஷை செய்‌ துவைத்தார்‌. அருள்சுரந்‌து அன்னை 
யார்‌ ஞானச்‌ செல்வத்தை வழங்கியவானு போல, 
ஸ்ரீ ராமகிருஷ்ணராவது அவருடைய மற்ற சிஷ்யர்களா 
வது வழங்கியது இல்லை, அகிலாண்ட நாயகியின்‌ ஓர்‌ 
அம்சமாக அவர்‌ அவதரித்ததே அதற்குக்‌ காரணமாகும்‌, 
தன்‌ குழந்தைகளைப்‌ பொல்லாதவைகளென்று தாய்‌ தூரத்‌ 
தள்ளிவைப்பது கிடையாத. கருணையே வடிவெடுத்த 
ஞானத்தாயால்‌ மந்திர நீிகை கொடுத்து ஆதரிக்கப்‌ 


௮௪ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பட்டவர்கள்‌ இந்தியாவிலும்‌ வெளி நாடுகளிலும்‌ சேர்ந்து 
இரண்டாயிரம்‌ பேர்களுக்கு மேல்‌ இருக்கிறார்கள்‌. அத்‌ 
தீனை பேரும்‌ ஞான வாழ்க்கைக்குத்‌ தகுதியுடையவர்‌ 
களா யிருக்க முடியுமாவென்று சிலர்‌ அன்னையாரை வின 
விய பொழுது அவர்‌ “ தஞ்சமென்று என்னிடம்‌ வரும்‌ 
என்‌ குழந்தைகளை நான்‌ ஏற்றுக்கொள்ளா விட்டால்‌ 
அவர்கள்‌ வேறுயாரிடம்‌ போவார்கள்‌ ? உடனே அவர்‌ 
கள்‌ முன்னேற்றமடையா விட்டாலும்‌ காலக்கிரமத்தில்‌ 
அவர்கள்‌ மேன்மையுஅவ த திண்ணம்‌?” என்றார்‌. தம்‌. 
வாழ்நாள்‌ முழுதிலும்‌ சுமார்‌ பன்னிரண்டு பேர்களுக்கு 
மட்டும்‌ அவர்‌ மந்திர கை தரமுடியாதென்று அறவே 
மறுத்துவிட்டார்‌. அதற்குக்‌ காரணம்‌ யாது என்பதை 
அவர்தான்‌ அறிவார்‌. 

திகைஷ செய்னு வைப்பதன்‌ சீத்துவத்தைப்பற்றி 
அன்னையார்‌ பகர்ந்ததாவது“ மந்திரத்தின்‌ ' வாயிலாக 
குருவின்‌ ஆத்மசக்தி சிஷ்யனுக்கு அளிக்கப்படுகிற து. 
சிஷ்யனடைய பயக்‌ செயல்களில்‌ லெ, குருவை வந்து 
சேருகின்றன. அங்ஙனம்‌ கருமத்தை ஏற்றுக்கொள்ளும்‌ 
குரு பலவிதமான பிணிகளுக்கு உட்பட வேண்டிய 
தாகிறது. குருவின்‌ ஸ்தானத்தை வகிப்பது எளிதான 
பகத அ ஆனால்‌ ல்‌ சிஷ்யர்கள்‌ குருவுக்குத்‌ 
அ பு! ன்றனர்‌. லை சீஷயர்‌ விரைவில்‌ முன்னேற்ற 
Dei அத்தகைய முன்னேற்றம்‌ மன பரி 
பாகத்தைப்‌ பொறுத்திருக்க து.?? 


சிஷ்யர்களுடைய 
வினையை ஏற்றுக்கொள்வதால்‌ தாம்‌ க 


ஷ்டப்படவேண்டி. 
வரும்‌ என்பதையும்‌ பொருட்படுத்தாது கருணையே வடி 
வெடுத்த. தாய்‌ வேண்வொர்க்கெல்லாம்‌ ஞான வாழ்க்‌ 
யை வகுத்தளித்தார்‌, . ஸ்ரீ சாமகிருஷ்ணருடைய 
மற்ற கீஷ்யர்களுக்கும்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாருக்‌ 


அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து ௮௫ 
கும்‌ இடையே உள்ள வித்தியாசத்தை ஸ்ரீமத்‌ பிரேமா 


னந்த சுவாமிகள்‌ இங்கனம்‌ பகர்ந்தார்‌ நரம்‌ அருந்த 
முடியாத விஷயங்களை யெல்லாம்‌ அன்னையாரிடம்‌ 
அனுப்பிவைக்கிறோம்‌. அவர்‌ எல்லாருக்கும்‌ அபயம்‌ 
கொடுத்து அவர்களுடைய தீவினைப்‌ பயனைத்‌ தாமே 
ஏற்று, உண்டு, செமிக்றொர்‌,?? பாபச்‌ செயலுடையவர்‌ 
ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பாதத்தைத்‌ தொட்டு வணங்கி 
னால்‌ தேள்‌ கொட்டுவது போன்று அவருக்கு அதனால்‌ 
வேதனை யுண்டாகும்‌. அதே இயல்யு அன்னையாரிடத்‌ 
அம்‌ இருந்தது. கெட்டவர்கள்‌ பாதத்தைத்‌ தொட்டு 
வணங்கும்‌ ரெருக்கடி நேரிடும்பொழு அ அவர்‌ அதை 
அமைதியுடன்‌ பொறுத்துக்கொள்வார்‌. பின்பு கங்காஜ 
லம்‌ வார்த்துப்‌ பாதத்தைப்‌ புனிதப்படுத்தினால்‌, அத 
னால்‌ விளைந்த வலி கொஞ்சம்‌ குறையும்‌, 

மந்திரோபதேசம்‌ செய்வதில்‌ அன்னையார்‌ குறிப்‌ 
பிட்ட ஒரு சமயத்தை அல்லது சம்பிரதாயத்தைப்‌ பின்‌ 
பற்றவில்லை, எல்லா சமயங்களையும்‌ தழுவியே அவர்‌ 
இசை கொடுத்துவந்தார்‌. சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌ 
முதலிய சமயங்களில்‌ யார்‌ எந்த சமயத்தைத்‌ தழுவியுள்‌ 
ளவர்‌ என்று கவனிப்பார்‌. . பிறகு தமது வழக்கப்படி 
குருதேவருக்குப்‌ பூஜை செய்து ஆரா இித்‌.தவிட்டு, தீக்ஷை 
பெறுதற்குரிய சஷ்யனைக்‌ குறித்துத்‌ தியானம்‌ செய்வார்‌. 
அப்பொழுது சிஷ்யனுடைய மன அமைப்புக்கு ஏற்ற 
மந்திரம்‌ அவாது மனதில்‌ தோன்றும்‌. சிஷ்யனுடைய 
மனம்‌ பரிபாகம்‌ அடைந்திருந்தால்‌ அவனுக்கேற்ற மம்‌ 
'இிரத்தை அன்னையார்‌ கணப்பொழுதில்‌ கண்டறிந்த 
விடுவார்‌. மனதின்‌ கண்‌ மாசு படிந்திருப்பவர்களுக்கேற்ற 
மந்திரத்தைக்‌ கண்டுபிடிக்க அவருக்குக்‌ கொஞ்சம்‌ நேரம்‌ 
பிடிக்கும்‌. பெரும்பாலும்‌ சிஷ்யன்‌ தழுவிவந்த சமயத்‌ 


வ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அக்கு ஏற்ற மந்திரமே அவனுக்கு வந்து வாய்க்கும்‌. 
அவன்‌ ஏற்கெனவே ஐபித்துவந்த மந்திரம்‌ அவனுக்கு 
ஏற்றதென்று, அல்லது ஏலாததென்று அன்னையாசால்‌ 
ஊர்ச்‌சிதப்படுத்தப்படும்‌, லெ வேளைகளில்‌ சிஷ்யன து 
விருப்பத்துக்கு முரண்பட்ட மந்திரத்தை ஞானத்தாய்‌ 
கொடுத்தருள்வார்‌. அப்படி. முரண்பாடு ஏற்படுங்கால்‌, 
“இததான்‌ உனக்குத்‌ தீகுந்ததென்று எனக்குத்‌ தோன்று 
கிறது?” என்று அன்னையார்‌ எளிதாக இயம்புவார்‌. பிறகு 
சிஷ்யனும்‌ அதிவிரைவில்‌ அதே கொள்கைக்கு வந்துவிடு 
வான்‌. ஞானக்கண்‌ உடையவர்களுக்கே சிஷ்யனுடைய 
மன அமைப்பு முழுதும்‌ தோன்றும்‌ என்பதற்கு அன்னை . 
யாரின்‌ அருள்‌ விருந்தே சான்றாகும்‌. மந்திரோபதேசத்‌ 
கைப்பற்றி ஒன்றும்‌ அறியாத பார்கெர்‌, ஐரோப்பியர்‌, 
அமெரிக்கர்‌ முதலாயினோர்‌ அன்னையாரிடம்‌ திணைக 
பெறும்‌ பாக்கியத்தை அடைந்தனர்‌. அதுமுதல்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையே புதியதாக மாறியமைந்ததென்று அவர்கள்‌ 
இயம்புவாராயினர்‌. அநேகருக்கு ஸ்ரீ ராமதிருஷ்ணரையே 
வழிபடு தெய்வமாக அன்னையார்‌ காட்டிக்கொடுத்தருளி 
னார்‌. அதனால்‌ அவர்களுடைய ஆத்மீய வாழ்க்கை அதி 
விரைவில்‌ மேம்பாடடைந்த.து, 

அக்காலத்தில்‌ கல்லூரியில்‌ படி தீ. துக்கொண்டிருந்த 
மாணாக்கர்‌ ஒருவர்‌ மந்திர திக்‌ பெற்றுக்கொள்ளுதற்‌ 
காக அன்னையாரிடம்‌ சென்றார்‌. ஞானத்தாயும்‌ அவ 
ருடைய விருப்பத்தை முறைப்படிப்‌ பூர்‌ த்திபண்ணி வைத்‌ 
தார்‌. இகைஷக்குப்‌ பிறகு அவரவர்‌ சக்திக்கு ஏற்றவாறு 
ஏதாவது குரு தகஷணை படைப்பது வழக்கம்‌, இந்க 
இளைஞர்‌ புஷ்பம்‌, பழம்‌, ஒரு ரூபாய்‌ ஆகிய இவைகளை 
தீகதணேையாக அன்னையாரின்‌ முன்‌ வைத்து வணங்கினார்‌. 
ஆனால்‌ அன்னையாரோ மலரையும்‌ கனியையும்‌ ஏற்றுக்‌ 


அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து ௮௭. 


கொண்டு, “நான்‌ அறவிகளிடமிருர்‌து பணம்‌ ஏற்பதில்லை? 
யென்று ரூபாயை அப்படியே வைத்துவிட்டார்‌. தாம்‌ 
தூறவியல்ல வென்றும்‌, கல்லூரி மாணாக்கரென்‌ அம்‌ இளை 
ஞர்‌ அன்னையார்க்கு ஞாபகமூட்டினார்‌. சற்றுச்‌ சிந்தித்து 
விட்டு, * நான்‌ துறவிகளிடமிருந்து பணம்‌ ஏற்பதில்லை ? 
யென்று அதே பதிலை மீண்டுமொருமுறை சொன்னார்‌. 
தாம்‌ கல்லூரி மாணாக்கரென்று சிஷ்யர்‌ இன்னொரு 
தடவை எடுத்துச்சொன்னார்‌. ஆனால்‌ மூன்றாந்‌ தடவையும்‌ 
அன்னையாரிடமிருந்‌து பழைய விடையே வந்ததூ. அப்‌ 
பொழுது சிஷ்யருக்குத்‌ தாம்‌ சந்நியாசியாக வேண்டு 
மென்ற எண்ணம்‌ சிறிதளவும்‌ இல்லை. ஆனால்‌ பிற்காலத்‌ 
தில்‌ அவருடைய மனது அறவே மாறிவிட்டது. இப்‌ 
பொழுது அவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில்‌ உள்ள 
சந்நியாசிகளுள்‌ ஒருவராயிருக்கிறார்‌. அந்த சிஷ்யருடைய 
பிற்கால வாழ்க்கையை முற்கூறிலேயே அன்னையார்‌ 
அறிந்துகொண்டார்‌ போலும்‌. 


இப்பொழுது (1939-ம்‌ வருஷம்‌) ஸ்ரீ ராமகிருஷ்ண 


மடத்தில்‌ முக்கியமான ஸ்தானம்‌ வதித்துவரும்‌ சந்நியாசி 
ஒருவர்‌ அன்னையாரிடமிருந் து தகை பெற்றவர்‌. ஆனால்‌ 
அன்னையார்‌ உபதேூத்தருளிய மந்திரம்‌, அவர்‌ முன்பு 
உச்சரித்துக்கொண்டிருந்த மந்திரத்தோடு முரண்பட்ட 
தென்று அவர்‌ . அன்னையாரிடம்‌ விண்ணப்பித்தார்‌. 
& இல்லை, இதுதான்‌ உனக்குத்‌ தகுந்தது ?” என்று அன்னை 
யார்‌ பதில்‌ விடுத்தார்‌. அதைக்கேட்டதும்‌ சிஷ்யருக்குத்‌ தம்‌ 
மனத்தினின்‌ அ ஒரு திரை நீங்கிய துபோலத்தென்பட்ட து. 
புதிய ஆத்மீய வாழ்க்கை அவருக்கு ஆரம்பித்தது. முன்‌ 
னாளில்‌ தாம்‌ செய்திருந்த சாதனை வகைகளையும்‌ ௮௮ 
ஞாபகமூட்டி முன்னணிக்குக்‌ கொண்டு வந்தது. ஞான 
குரு ஒருவர்‌ சிஷ்யனுடைய ஆத்மீய வாழ்க்கைக்கு எத்‌ 


24 ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


தகைய அருந்தணை புரியமுடியும்‌ என்பதையும்‌ அவர்‌ அப்‌ 
பொழுது யூகித்துக்கொண்டார்‌. இதே சிஷ்யரது வாழ்க்‌ 
கையில்‌ உண்டான மற்றோர்‌ நிகழ்ச்சியும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது, ஸ்ரீமத்‌ விவேகானந்த சுவாமிகள்‌ தேகவியோக 
மானதை முன்னிட்டு அவருக்குப்‌ பெரும்விரக்தி வந்தது. 
ஏகாந்தமான ஓரிடத்தில்‌ அமர்க்து மெளன விரதம்‌ 
பூண்டு, அல்லும்‌ பகலும்‌ நிஷ்டை புரிர்து வந்தார்‌. இப்‌ 
படித்‌ திங்கள்‌ பதினெட்டுக்‌ கழிந்தன. இதற்குள்‌ அவ 
ருடைய மனது மழுங்கிப்போய்விட்ட து. சிந்திக்க இய 
லாது ஜடம்போன்று அவர்‌ ஆய்விட்டார்‌. இதற்குப்‌ 
பரிகாரமாக நிஷ்டையை நிறுத்திவிட்டுச்‌ சாஸ்திரம்‌ படித்‌ 
தார்‌. ஆயினும்‌ மனது வழிக்கு வரவில்லை. கல்கத்தா 
மடத்துக்குச்‌ சென்று இதஇிச்சைகஜாச்‌ கையாண்டு பார்த்‌ 
தார்‌. எனினும்‌ பழைய உணர்ச்சியற்ற நிலையிலேயே 
மன இருந்தது. கடையாக அப்பொழுது ஜெயராம்‌. 
பட்டியில்‌ வ௫த்திருந்த அன்னையாரிடம்‌ போய்த்‌ தமது 
குறையைத்‌ தெரிவித்தார்‌. கஷெயர்‌ ஏகாந்தத்தில்‌ செய்த 
சாதனம்‌ மூறையற்றதென்று சொல்லி, வேறு எளிய 
முறை யொன்றை அவர்‌ எடுத்துக்காட்டினார்‌, அதனால்‌ 
அவருடைய மனது அதிவிரைவில்‌ கூர்மை யடைற்த து. 
தேகத்தின்‌ நரம்புதளர்ச்சி நீங்கித்‌ தி 
சாதன த்தில்‌ பிரவேசி த்தவர்‌ களுக்கு 
உள்ளங்கை றெல்லிக்கனிபோன்று ௧ 
அன்னையரரிடமிருந்த து என்பத இ 
வங்களிலிருர்‌ து விளங்குகின்ற அ. 


மை யுண்டாயிற்று, 
ஞானவாழ்க்கையை 
ஈட்டவல்ல ஆற்றல்‌ 
அபோன்ற பல சம்ப 


மந்திரோபதேசம்‌ பெற்றுக்கொள்ளுதற்கு அன்னை 
யாரிடம்‌ நேரில்‌ செல்ல இயலா தவர்களும்‌, நேரில்‌ சென்‌ 
ரூல்‌ அவர்‌ கருணை கூர்ந்து தங்களைச்‌ சிஷ்யர்களாக 
அங்கீகரித்துக்‌ கொள்வாரா என்று சந்தேதித்துக்கொண்‌ 


அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து ௮௯ 
டிருந்தவர்களும்‌ பலர்‌ அவரிடமிருந்து சொப்பன நீகைத 


பெற்றார்கள்‌. அத்தகைய சம்பவங்களை த்‌ தாங்கள்‌ கண்‌ 
டது வெறும்‌ கனவோவென்அ ஆராய்ந்த பார்ப்பதற்கு 
அவர்கள்‌ அன்னையாரிடம்‌ சென்றனர்‌. ஆங்கு அவர்கள்‌ 
கண்ட அதிசயம்‌ யாது? சொப்பன த்தில்‌ உங்களுக்கு 
இக்‌ ஆய்விட்டதே,” என்னு அவர்‌ சொல்லியது மல்‌ 
லாது, யாருக்குக்‌ கனவில்‌ எந்த மந்திரத்தை உபதேசித்‌ 
தாரோ அதே மந்திரத்தை மஅபடியும்‌ ஒரு தடவை 
மனதில்‌ பதியும்‌ பொருட்டு நேரிலும்‌ சொன்னார்‌. சொப்‌ 
பனத்தில்‌ இணைக பெறுவது சாத்தியம்‌ என்று யோக 
சாஸ்திரம்‌ சொல்லுவதை அன்னையார்‌ பல தடவைகளில்‌ 
நிரூபித்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. 

ஒரு சம்பவத்தை ஈண்டு உதாரணமாக எடுத்துச்‌ 
சொல்லுவோம்‌. ன்மார்க்கத்தில்‌ மூழ்கியவரும்‌, பிறகு 
ஸ்ரீ ராமகிருஷ்ணரால்‌ தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவரும்‌ 
அவர்‌ இரிஷ்‌ சந்திர கோஷ்‌ என்பவர்‌. அவர்‌ ஸ்ரீ ராம 
தருஷ்ணரைச்‌ சரணமடைந்த பிறகும்‌ ஸ்ரீ சாரதா தேவி 
யாரைப்‌ பற்றி விசேஷமாக ஒன்றும்‌ தெரியாதிருந்தார்‌. 
நெடுகாளைக்குப்‌ பிறகு அவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணருடைய 
சந்நியாசி சிஷ்யர்‌ ஒருவருடன்‌ தாயைத்‌ தரிசிக்க தெய 
ராம்பட்டிக்குச்‌ சென்றார்‌. பாதத்தில்‌ விழுந்து வணங்‌ 
யெபின்‌ அன்னையாரின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து பார்த்தார்‌. 
உடல்‌ சிலிர்க்கும்‌ ஞாபகம்‌ ஓன்று மனதுக்கு வந்தது. 
உடனே வெளியே சென்று கன்னத்தில்‌ கை வைத்து 
ஆழ்ந்த சிந்தனையில்‌ மூழ்கியிருந்தார்‌. உடன்‌ வந்த குரு 
சகோதரர்‌, கரீஷர்‌ அவ்வாறு நடந்து கொண்ட தற்குக்‌ 
காரணம்‌ யாது என்று அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து 
போய்க்‌ கேட்டார்‌. “ எனக்குப்‌ பத்தொன்பதாவது 
வயதில்‌ நான்‌ சாகப்போம்‌ தறுவாயில்‌ இரும்தபொழு த, 


௯௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


சொப்பனத்தில்‌ தோன்றி மருந்தூட்டி. என்னை உய்வித்‌ 
௧௮ இந்த அம்மையார்‌ அல்லவா ? சென்று கேளுங்கள்‌ ?* 
என்றார்‌ அவர்‌. இரீஷ்‌ சந்தி கோஷருடைய ஐயம்‌ 
அன்னையாரிடம்‌ சமர்ப்பிக்கப்பட்டது. அவரும்‌ அது 
முற்றிலும்‌ உண்மை யென்று ஒத்துக்‌ கொண்டார்‌. பிறகு 
இரீஷர்‌ இங்கனம்‌ இயம்பினார்‌ :--* அப்பொழுது இராத 
ரோய்‌ ஒன்று என்னை வாட்டிக்‌ கொண்டிருந்த அ. மருத்‌ 
அவர்க ளெல்லாரும்‌ கைவிட்டுவிட்டனர்‌. சொப்பனத்‌ 
தில்‌ தேஜோ மயமான ஆகாயத்தினின்‌௮ு, தேவதை 
போன்ற பெண்‌ ஒருத்தி என்‌ முன்‌ தோன்றினாள்‌. 
எனக்கு அப்பொழுது ஈசுவர விசுவாசம்‌ இடையா து. 
£ மகனே, நீ வருந்‌அகின்றாய்‌ அல்லவா ? இதைச்‌ சாப்பிடு? 
என்று சொல்லி அவள்‌ என்‌ வாயில்‌ ஏதோ ஒன்றைப்‌ 
போட்டு விட்டு மறைந்தாள்‌. காவுக்கினிய அதை நான்‌ 
அருந்தினேன்‌. அதினின்‌ அ நானும்‌ குணமடைந்தேன்‌. 
அதே மங்கை தான்‌ இந்த அம்மை என்பதை நான்‌ இப்‌ 
பொழு கண்டு கொண்டேன்‌.” மேலும்‌ தமது “அன்னை? 
யைக்‌ தமக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்தவர்‌ தம்மை ஆங்கு 
அழைத்துச்‌ சென்ற சந்நியாசி என்று அவரையும்‌ இரீஷர்‌ 
மிக மெச்சினார்‌. 

ஆனால்‌ இத்தகைய அதிசயச்‌ செயல்களில்‌ கருத்து 
வைக்கலாகாது என்று அன்னையார்‌ அடிக்கடி சொல்லுவ 
அண்டு, ஞான வாழ்க்கைக்கு அதிசயச்‌ செயல்கள்‌ இன்றி 
யமையாதவைகள்‌ ஆகா. லெ வேளைகளில்‌ அவைகள்‌ 
இடைடஞ்ச லாகவே வந்து வாய்க்கின்றன. புனித 
வாழ்க்கை, பக்தி, வைராக்கியம்‌, ஞானம்‌ ஆகியவைகளி 
லேயே கருத்து வைக்க வேண்டு மென்று அவர்‌ சொல்லு 
வார்‌. எண்ணிறந்த சிஷ்யர்களை அவர்‌ தம்மிடத்து வர்‌ 
தடையும்படிச்‌ செய்தது ஆடம்பரத்தையும்‌ அதிசயச்‌ 


அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து ௯௧. 


செயல்களையும்‌ கொண்டல்ல. வெளித்‌ தோற்றத்தில்‌ 
அமைதியுடைய சொமத்துக்‌ இழவி யொருத்திக்கும்‌ 
அன்னையார்க்கும்‌ வித்தியாசம்‌ ஒன்றும்‌ காணப்‌ படாஅ. 
பெண்டிர்கள்‌ கூட்டத்தில்‌ அவரைப்‌ பிரித்து அறிவது: 
யாருக்கும்‌ இயலாத. ஆனால்‌ பேச ஆரம்பித்தால்‌ 
ஞானம்‌ இனிது பெருக்கெடுக்கும்‌ ; அதற்கு மேல்‌ அன்பு 
செயலாக வடிவெடுக்கும்‌. அன்னையாரின்‌ பேரன்பு 
அலையே, அத்தனைப்‌ பேரை அவரிடம்‌ கொண்டு சேர்த்தது... 
பெற்ற தாயின்‌ அன்பைப்‌ பெரும்பாலர்‌ அனுபவித்திருக்‌ 
நின்றனர்‌. ஆனால்‌ ஈம்‌ ஞானத்தாயின்‌ பேரன்புக்கு உல: 
இல்‌ எதுவும்‌ ஈடாகாது. முந்தையது அஞ்ஞானத்தில்‌: 
பிறந்தது ; பிந்தியது ஞானத்தில்‌ பிறந்தது. 

ம்‌ வங்காள த்தில்‌ வசித்து வரத வாலிபன்‌ ஒருவன்‌" 
அன்னையாரின்‌ மஇிமையைப்‌ பற்றி அநேக நாட்களாகக்‌ 
கேள்விப்‌ பட்டி ருந்தான்‌. அவருடைய ௮னுக்கரகத்தைப்‌ 
பெற்றுத்‌ தானும்‌ கருதார்த்சனாக வேண்டுமென்‌ அ கருதிய, 
இளைஞனுக்குத்‌ தன்‌ எண்ணத்தை நிறை வேற்றிக்கொள்ள 
நெடுநாளாக இயலவில்லை. வசதி வாய்ந்ததும்‌ அவன்‌ கல்‌: 
கத்தாவுக்குப்புறப்பட்டு ஓடி வந்த சேர்ந்தான்‌. ஆனால்‌ அப்‌ 
பொழுது௮ன்னையார்‌ இரா மத்தில்‌ வாழ்ந்திருந்தார்‌ என்று 
கேட்டு, அவன்‌ பெரிதும்‌ ஏமாற்றமடைந்தான்‌. ஆயினும்‌. 
அவன்‌ ஊக்கத்தைக்‌ கைவிடவில்லை. காரியம்‌ கைகூடாது: 
ஒழ்‌ வங்காளத்தூக்குத்‌ திரும்புவது சரியல்ல வென்று 
நினைத்தான்‌. நெடுவழிக்குக்‌ துணையோ யாருமில்லை. 
அக்காலத்தில்‌ ஜெயராம்‌ பட்டிக்குப்‌ பயணம்‌ போவது: 
எளிதன்று. வழியைப்பற்றிய விவரங்களை யெல்லாம்‌, 
கேட்டுத்‌ தெரிந்து கொண்டு. ௮ன்னையே அணை யென்று 
தணிர்து அவன்‌ புறப்பட்டான்‌. இரண்டாம்‌ நாள்‌ 


அதிகாலையிலிருர்‌ து இருட்டிப்போம்‌ பரியந்தம்‌ ஓட்டமும்‌. 


௯௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


பெருஈடையு மாகப்‌ பயணம்‌ போனான்‌. வழியில்‌ தக்க 
உணவு கிடைக்கவில்லை. களைப்பால்‌ கண்கள்‌ சுழன்றன. 
'ஜெயராம்பட்டி பக்கத்தில்‌ இருக்கிறது எனும்‌ உறுதி 
அவனுக்குண்டு, ஆனால்‌ நான்கு திசையிலும்‌ ஒரே 
காரிருள்‌. மயங்கி ஒரு மரத்தடியில்‌ உட்கார்ந்து கொண்‌ 
டான்‌. எத்திசையில்‌ போவதென்று அவனுக்கு விளங்க 
வில்லை. சுமார்‌ ஒன்பது மணிக்கு வழிப்போக்கர்‌ இருவர்‌ 
விளக்கை எடுத்துக்கொண்டு அவ்வழியே வந்தனர்‌. 
அவர்கள்‌ தெயராம்‌ பட்டி வழியே போன்றவர்கள்‌ 
என்றறிந்து இளைஞன்‌ அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌. 
சுமார்‌ பத்து மணிக்கு ஊருக்குள்‌ அவனுக்கு வழி 
காட்டி விட்டு அவர்கள்‌ தம்‌ போக்கில்‌ போயினர்‌. 

தமது மகன்‌ ஒருவன்‌ தவித்துக்கொண்டு வருகிறான்‌ 
என்று அன்னையார்ச்கு முன்னமேயே மனதில்‌ பட்டது. 
அவனுக்காக ஈல்லுணவு சமைத்து வைத்தார்‌; ஓர்‌ 
அண்டா நிறைய வெந்நீர்‌ ஆயத்தப்‌ படுத்தினார்‌. மகனை 
இன்னும்‌ காணோமே யென்று ஆவலுற்றுக்‌ கையில்‌ விளக்‌ 
கை எடுத்துக்கொண்டு அன்னையார்‌ தாமே வீதியில்‌ 
வநது நின்றார்‌, தடுமாறி வந்து சேர்ந்த இளைஞன்‌ 
அவரை இன்னாரென்று தெரிர்து கொள்ளாது அன்னை 
யாரின்‌ வீடு எங்கே??? என்று அவரையே கேட்டான்‌, 
“ வர மகனே,” என்று அவர்‌ வழி யழைத்துச்‌ சென்றார்‌. 
வாலிபனுக்கு இன்னும்‌ விஷயம்‌ விளங்கவில்லை, வீட்டுக்கு 
வந்ததும்‌ “வெந்நீர்‌ ஆயத்தமா யிருக்கிறது, ஸ்னானம்‌ 
செய்‌?” என்றார்‌ வழியழைத்து வந்தவர்‌, 

6 நரன்‌ முதலில்‌ அன்னையரமைச்‌ கண்டு தரிசிக்க 
"வேண்டும்‌ ?” என்றான்‌ யுவன்‌. 

நான்தான்‌ உன்‌ அன்னை ?? என்று வழி யழைத்து 


வந்த அதே அம்மையிட மிருந்து பதில்‌ வந்தது. 


அன்னையார்‌ அளித்த அருள்‌ விருந்து ௯௩. 


இளைஞன்‌ அடியற்ற மரம்போன்று வீழ்ந்து திருவடி 
களில்‌ வணங்கினான்‌. “ அன்புக்‌ கடல்‌ என்னை எதிர்‌ 
கொண்‌ டழைத்தும்‌ நான்‌ தெரிந்‌ துகொள்ளவில்லையே ?? 
என்னு ஏங்கினான்‌. 

“ குழந்தாய்‌, நீ ஈலிவுற நடந்ததினால்‌ உன்‌ காலில்‌: 
்‌ ரத்தம்‌ கட்டிக்‌ இடக்கும்‌. இந்தக்‌ சல்லின்மீது உட்‌ 
கார்ந்துகொள்‌. நான்‌ வெர்நீர்‌ வார்க்கிறேன்‌. நீ காலைத்‌ 
தேய்த்துக்‌ கொடு ?? என்றார்‌ அன்னையார்‌. 

₹ தமது திருக்கரம்‌ தீண்டப்பெற்ற தீர்த்தம்‌ என்‌ 
காலில்‌ படுவ அ முறையன்‌ அ ?? என்று யுவன்‌ அதற்குத்‌ 
தடை சொன்னான்‌. 

“ உன்னைப்பெற்ற தாய்‌ உன்னை நீராட்டியதுண்டா?? 
என்று அன்னையார்‌ கேட்டார்‌. 

“அம்‌, பல தடவைகளில்‌ அவர்‌ என்னை நீராட்டி 
யிருக்கிறார்‌ ?? என்னு பதில்‌ வந்தது. 

“அப்படியானால்‌ என்னைத்‌ தாயாக நீ அ௮ங்கேேரித்துக்‌ 
கொள்ளமாட்டாயா?”” என்னு அன்னையார்‌ நயந்து (ட. 
டார்‌. இடிவிழுந்தாற்போலிருந்தது இளைஞனுக்கு இக்‌ 
கேள்வி. அவனுடைய பயபக்தி பேரன்பில்‌ மறைந்தது, 
அன்னை அவனுடைய உடல்வலியை நீக்கியது போன்று, 
பிறவிப்‌ பிணியை நீக்குதற்கான மந்திர தஇகை்ஷையையும்‌ 
பிறகு செய்துவைத்தார்‌. இளைஞனும்‌ இருதார த்தனானான்‌. 

நிறையினின்‌ அம்‌ ஈழுவிய யுவதி ஒருத்தி அன்னையா 
ரின்‌ அருகில்‌ வந்து நின்றுகொண்டு தேம்பித்‌ தேம்பி 
அழுதாள்‌. வாய்விட்டு வேறு ஒன்றும்‌ பேச அவளுக்கு 
இயலவில்லை. அவளது குறையைக்‌ குறிப்பாலறிந்த அன்‌ 
னையார்‌, ££ என்‌ கண்ணே, நீ கவலைப்படாதே. சென்றதை 
மறந்‌ தவிடு, இன்றுமுதல்‌ உனக்குப்‌ புதிய புனித வாழ்வு 
ஆரம்பிக்கிறது,” என்று சொல்லி அவளைக்‌ கட்டித்‌ தழு 


௯௪ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


வினார்‌. அன்னையின்‌ திருமேனி தீண்டப்பெற்ற து முதல்‌ 
அப்பெண்ணின்‌ வாழ்க்கை பவித்திரமே வடிவெடுத்தாற்‌ 
போன்று மாறிவிட்டது. இதுபோன்று இன்னும்‌ லெ 
ஆடவர்‌ மகளிர்‌ ஆகிய இருபாலாரையும்‌ அன்னையார்‌ தடுத்‌ 
தாட்கொண்டார்‌. 

ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துத்‌ துறவிச்‌ சிஷ்யர்‌ பல 
ருக்கு அன்னையார்‌ பிரம்மசரிய தீக்ைகளும்‌ சந்நியாசமும்‌ 
செய்துவைத்தார்‌, அவைகளுக்கு ஏற்ற மந்திரங்களை உப 
தேசத்து, விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிப்பது என்பதை 
மட்டும்‌ அவர்‌ காட்டிக்கொடுத்தார்‌. அவ்விரு ஆச்ரம ௪ம்‌ 
பந்தமான மற்ற வைதீகச்‌ சடங்குகளையெல்லாம்‌ மடத்துத்‌ 
தலைவராகிய ஸ்ரீமத்‌ பிரம்மானந்த சுவாமிகளின்‌ பொறுப்‌ 
பில்‌ அவர்‌ விட்டுவிட்டார்‌. லெ யுவா களுக்கும்‌ யுவதிகளுக்‌ 
கும்‌ விவாகம்‌ செய்‌ தகொள்ள வேண்டாமென்றும்‌, தூய 
பிரம்மசரிய வாழ்க்கையைக்‌ கடைப்பிடிக்க வேண்டுமென்‌ 
அம்‌ அன்னையார்‌ போதித்தார்‌. விவாகத்தை விலக்க முய 
ன்ற வேறு சிலர்க்கு அதன்‌ அவசிய த்தை அவர்‌ எடுத்‌ 
தோதினார்‌. ஆக அவரவருக்குப்‌ பொருந்திய வாழ்க்கை 
முறையில்‌ மேல்நோக்கிச்‌ செல்லும்படி அவர்‌ உற்சாகப்‌ 
படுத்தினார்‌. தங்களுக்கு உண்டாகும்‌ கணக்கற்ற அயரங்‌ 
களைக்‌ குடும்பஸ்தர்‌ ௮ன்னையாரிடம்‌ வந்து முறையிடுவார்‌ 
கள்‌. துன்பம்‌ கலவாத வாழ்க்கை இவ்வுலகில்‌ இல்லையென்‌ 
அம்‌, அவைகளைப்‌ பொறுமையுடன்‌ சஇிக்துக்கொள்ள 
வேண்டுமென்றும்‌ அன்னையார்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவார்‌, இங்கனம்‌ துறவிகளுக்கும்‌ இல்லறத்தாருக்‌ 
கும்‌ அன்னையின்‌ வாழ்க்கை நடுநாயகமாக இலங்திற் று. 

கிராமத்துக்குத்‌ தம்மை நாடி வந்த சிஷ்ய கோடி 
களுக்குக்‌ குற்றேவல்‌ புரிவதில்‌ அன்னையார்‌ அடைந்த 
அனந்தம்‌ அளவிடமுடியாதது. நெடும்‌ பயணம்‌ நடந்து 


இன 


93 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௯௫ 


வந்தவர்கள்‌ காலையில்‌ நேரத்தில்‌ எழுந்திராது வேண்டிய 
வாறு உறங்கி ஓய்வு பெறுதற்கான வசதிகளை அவர்‌ 
செய்த வைப்பார்‌. அவர்களுக்குச்‌ சிற்றுண்டி அளிப்ப 
தற்காகத்‌ தாமே அதிகாலையில்‌ வீடு வீடாய்ப்‌ போய்ப்‌ 
பால்‌ சேகரிப்பார்‌. அவர்களுக்கு ஏற்ற உணவைத்‌ தம்‌ 
கைப்படச்‌ சமைத்துப்‌ பரிமாறினாலொழிய அனனையா 
ருக்குத்‌ திருப்தி யுண்டாகாத. தமது அருட்‌ செல்வர்‌ 
களும்‌ செல்வியர்களும்‌ தம்மிடமிருந்‌ த விடைபெறும்‌ 
போ, பெற்ற தாயினும்‌ சாலப்‌ பரிந்து பிரிவாற்றாமை 
யால்‌ வருந்துவார்‌. சிறிது தாரம்‌ உடன்‌ சென்று வழி 
யனுப்பி, சிஷ்யர்கள்‌ மறைந்துபோம்‌ பரியந்தம்‌ ஆவலு 
டன்‌ அவர்களை உற்று ரோக்கிய வண்ணமாய்‌ மிற்பார்‌. 
தங்களை ஈன்றெடுத்த தாய்மார்களிடமிருந்‌தும்‌ அத்தகைய 
அன்பைப்‌ பெற்றதில்லை யென்று அவரோடு உறவாடும்‌ 
பாக்கியம்‌ வாய்க்கப்‌ பெற்றவர்‌ பகர்நின்றனர்‌. பெற்ற 
தருணத்தில்‌ செய்கிற பணிவிடை முதல்‌, பிறவிப்‌ பிணியை 
நீக்குதற்கு ஏற்ற ஞானப்பால்‌ ஈருக அனைத்தையும்‌ அன்‌ 
னையார்‌ அருள்சு ரந்து உலகுக்கு அளித்த வருவாராயினர்‌. 
ட 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
அன்னையாரின்‌ அருள்‌ நிலை 


வெளிப்‌ பார்வைக்கு மற்ற மங்கையர்களைப்போன்று 
அன்னை ஸ்ரீ சாரதா தேவியும்‌ தென்பட்டார்‌ எனினும்‌, 
அவரிடத்அத்‌ தனித்‌ தெய்வத்‌ தன்மையொன் அ திகழ்ந்து 
கொண்டிருந்தது. அமைதியும்‌ பெருந்தன்மையும்‌ மாட்‌ 
இமையும்‌ ஒன்றுசேர்ந்து அவர்‌ படைத்திருந்த தாய்‌ 
மையை நன்கு விளக்கிக்‌ காட்டின. அச்சமின்றி யாரும்‌ 


௯௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அவர்‌ அருகில்‌ செல்ல முடியுமெனினும்‌, அடக்கமும்‌ பய 
பக்தியும்‌ இயல்பாகவே அவர்‌ முன்னிலையில்‌ வர்‌ தவிடும்‌, 
பெற்ற தாயுடன்‌ உறவாடுவதைவிடத்‌ தாராளமாய்‌ அவ 
ருடன்‌ உறவாடலாம்‌. அத்தகைய சுதந்திரத்துக்‌ கடை 
யில்‌ ஒரு தெய்வ சந்நிதியில்‌ இருக்கிறோம்‌ என்ற எண்ண 
மும்‌ சேர்ந்தே உண்டாகும்‌. ஒரு தேவதையின்‌ ம௫மையை 
மானுட யாக்கையைக்‌ கொண்டு எவ்வளவுதான்‌ மூடினா 
அம்‌ ௮து மறைபடாதிருப்பது போன்றிருக்கும்‌ அன்னை 
யின்‌ தோற்றம்‌. இன்னும்‌ அவர்‌ நிஷ்டையில்‌ அமர்ந்‌ 
இருக்கும்பொழுது, ஒளி வீசுவதுபோன்று ௮வர்‌ திரு 
மேனி தென்படும்‌. இளமையில்‌ அவருடைய ஆக்கை 
தெய்வீக எழில்‌ மிக உடையதாயிருக்தது. முதுமையிலோ 
௮௮ மங்கி மாநிறமாய்விட்ட து. ஆயினும்‌ எக்காலத்தி 
அம்‌ அவருடைய முகம்‌ ஓர்‌ இளங்‌ குமரியின்‌ முகம்‌ 
போன்று இனிமையும்‌ மென்மையும்‌ பெற்று மிளிரும்‌. 
அவருடைய முக விலாசத்தைக்‌ காண்பவர்‌ தம்‌ தாயின்‌ 
முகம்‌ காண்பவர்போன்று பேரானந்தம்‌ எய்துவர்‌, 
அன்பே வடிவெடுத்து மிளிர்வது ஒருகூறு ; அசைவற்றுக்‌ 
கற்பாறைபோன்‌ அ ஆத்ம சொரூபத்தில்‌ நிலைத்திருப்பது 
அவருடைய மற்றொரு கூறாகும்‌. கேள்விகள்‌ பல கேட்டுத்‌ 
தங்கள்‌ ஐயங்களை அகற்றிக்கொள்ள வேண்டுமென்றகருத்‌ 
துடன்‌ அநேகர்‌ அன்னையாரிடம்‌ செல்லுவார்கள்‌. ஆனால்‌ 
அவரைக்‌ கண்டதும்‌ ஐயங்கள்‌ தாமே அகன்று விடும்‌, 
அவரிடத்திருக்‌ தூ பரவும்‌ அருளான து சாம்‌ தத்தையும்‌* 
மேலான மன நிலையையும்‌ எல்லார்க்கும்‌ வழங்கா நிற்கும்‌. 
மிகைபடப்‌ பேசு தல்‌ அன்னையாரிடம்‌ கிடையா அ. 
அடங்கிய, அமிழ்து போன்ற இனிய குரலில்‌ தில சொற்‌ 
களே வெளிவரும்‌; அவை யாண்டும்‌ உயிரும்‌ அருளும்‌ 
பொருளும்‌ நிறைந்த சொற்களாகும்‌, அன்பும்‌ அனுதாப 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௯௭ 


மும்‌ ஊறிய அவருடைய இன்மொழியானது நெடுநாள்‌ 
புண்பட்டிருந்த மனதைக்‌ கணப்பொழுதில்‌ பண்படுத்தி 
விடும்‌. தடுமாற்றமுடையோர்‌ அன்னையாரின்‌ சந்கிதியில்‌ 
திட்பம்‌ பெறுவர்‌ ; மன வுஅதியிலார்க்கு உறுதியும்‌ ஊக்‌ 
கமும்‌ வரும்‌; சோர்வுடையார்‌ சுஅசுனுப்படைவர்‌ ; 
அயரமுடையார்‌ தெளிவுற்று இன்பம்‌ அய்ப்பர்‌. மாந்த 
ரது மருளை நீக்கி அருளை வழங்க வல்லவைகளாயிருர்‌ 
தன, அன்னையாரின்‌ நிறைமொழியும்‌ அவரது மாண்பு 
டைய முன்னிலையும்‌. அவரிடத்திலிருந்‌து ஓயாது கருணை 
பொழிந்து கொண்டிருந்ததே இதற்கெல்லாம்‌ மூலகா ரண 
மாயிற்று. அவர்‌ மன்னிக்க முடியாத குற்றமொன்றும்‌ 
உலகில்‌ இல்லை. நொந்துவற்து ஒருவன்‌ தான்செய்த 
பிழையை வெளியிடுதற்கு முன்பே அன்னையாரின்‌ அருள்‌, 
ஆறுதல்‌ மொழியாக வடிவெடுத்து வந்த, அவன அ அன்‌ 
பத்தைத்‌ துடைத்துவிடும்‌. முறை தவறி நடந்து 
கொண்டதற்கு சட்சையாக சிஷ்யன்‌ ஒருவனை அன்னை 
யாரின்‌ முன்னிலையில்‌ போகலாகாதென்று சிலர்‌ தடுத்து 
விட்டனர்‌. இதைக்கேட்ட அன்னையார்‌ “ என்‌ குழந்தை 
சேற்றில்‌ விழுந்துவிட்டால்‌ அவனை எடுத்துக்‌ குளிப்‌ 
பாட்டித்‌ தூயவனாக்‌க என்‌ மடியில்‌ அமர்த்துவது என்‌ 
கடமை. அவனை என்னிடம்‌ விட்டு விடுங்கள்‌ ?? என்று 
கருணை கூர்ந்து கூறினார்‌. தண்டனையைவிட அன்னை 
யாரின்‌ அன்பே அவனை அதி விரைவில்‌ சீர்‌ திருத்தியது. 
குற்றம்‌ கண்டுபிடிக்கும்‌ சுபாவம்‌ தமது சித்தத்தை 
விட்டு அடியோடு போய்விட வேண்டுமென்று அவர்‌ 
பிருந்தாவனத்தில்‌ பிரார்த்தனை பண்ணினார்‌ என்பத 
முன்னமே சொல்லப்பட்டது. இறைவனது திருவருளும்‌ 
அங்ஙனமே அவர்மீது சுரந்ததென்‌ அ சொல்லவேண்டும்‌, 
ஏனென்றால்‌ அவர்‌ வீதியில்‌ செல்லும்போது மாந்தர்‌ 
ர்‌ 


௯௮ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 
செய்யும்‌ குற்றங்கள்‌ கண்ணெதிரே தோன்றினும்‌, ஒன்‌ 


அம்‌ அறியாத பச்சைக்‌ குழந்தையின்‌ பாங்கையுடைய 
அவர்‌, அவைகளைக்‌ குற்றமெனக்‌ கருத்தில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளமாட்டார்‌. கொலாப்‌ அம்மை ஒருதடவை ஒரு 
வேலைக்காரியைக்‌ கடிந்து திட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ யாதோவென்று அன்னையார்‌ வினவ, 
“: தாயே, அதைத்‌ தங்களிடம்‌ சொல்லுவதால்‌ பயன்‌ 
யாதுளது? தங்களுக்குத்தான்‌ சொல்லிக்‌ காட்டினாலும்‌ 
பிறர்‌ தீமை கண்ணில்‌ படுவதில்லையே?? என்று வைவதுூ 
போல்‌ அவள்‌ விடை யிறுத்தாள்‌. 4 கொலாப்‌, குற்றம்‌ 
கண்டு பிடிக்கும்‌ கூட்டத்துக்கு இக்குவலயத்தில்‌ குறை 
வில்லை. கான்‌ ஒருத்தி வேறு போக்கில்‌ போவதால்‌ 
யாருக்கும்‌ குறை யேற்படா து? என்று அமைதியுடன்‌ 
அன்னையார்‌ அவளுக்கு அறிவித்தார்‌. உண்மையில்‌ 
அன்னையாரின்‌ போக்கு ஒன்றே உலகுக்கு நிறை செல்வ 
மாகு மென்று நாம்‌ நினைக்கவேண்டும்‌. தீமையைக்‌ 
கொண்டு தீமையைப்‌ போக்கமுடியா அ. நன்மை 
யொன்றே இமையை அகற்றுதற்கு உற்ற உபாயம்‌, 

துய. ரத்தில்‌ தவித்தவர்‌ யாராவது அன்னையாரிடம்‌ 
சென்று வெறுங்‌ கையோடு திரும்பிய த கிடையா அ. 
அவரவர்‌ தேவைக்கு ஏற்றபடி உணவோ, உடையோ, 
பணமோ கொஞ்சம்‌ பெற்றுக்கொண்டு போவார்கள்‌. 
அப்பொருளுதவிகளுக்கெல்லாம்‌ மேலாக அன்னையார்‌ 
அளித்த அன்பும்‌ அனுதாபமும்‌ அவர்களுடைய அய 
ரத்தை உடனே ஆற்றின. கிராமத்தில்‌ கவனிப்பாரின்றி 
அனாதைகளாகக்‌ இடந்த கிழவிமார்களும்‌ பிணியால்‌ 
வருந்திக்‌ கடந்த மற்றவர்களும்‌ அன்னையாரின்‌ ஒப்பற்ற 
ஆதரவைப்‌ பெற்று வந்தனர்‌. கண்ணுக்குத்‌ தென்படும்‌ 
பொழுது அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம்‌ உதவிபுரிவ து 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௯௯ 


என்பதில்லா து, என்னென்ன விதங்களில்‌ அவர்களுடைய 
துயரத்தைத்‌ துடைக்க முடியுமோ அவ்வவ்‌ விதங்களி 
லெல்லாம்‌ அவர்களுக்கு அன்பு. சுரந்து அன்னையார்‌ 
அரும்பணி செய்வார்‌. வெள்ளம்‌, பஞ்சம்‌, கொள்ளை 
கோய்‌ முதலியவைகளால்‌ மக்களுக்குக்‌ கஷ்ட மேற்படும்‌ 
போத அவைகளின்‌ நிவாரண வேலையில்‌ ஸ்ரீ ராம 
கிருஷ்ண மடம்‌ ஈடுபடும்‌. தமது அருட்‌ செல்வர்கள்‌ 
அத்தகைய பரறநலச்‌ சேவையில்‌ பிரவேசித்தது அன்னை 
யார்க்கு அளவிலா மகிழ்வை உண்டுபண்ணிற்று. நிவா 
ரண வேலையினின்று அவர்கள்‌ திரும்பி வந்ததும்‌, விரி 
வான செய்திகளை அன்னையார்‌ ஊக்கத்துடன்‌ கேட்பார்‌, 
அப்படித்‌ தஇிருத்தொண்டாற்றி வந்த சிஷ்யர்களைப்‌ 
பார்த்து “அருமைச்‌ செல்வர்காள்‌, பரநலத்தின்‌ 
பொருட்டே நீங்கள்‌ குருதேவரிடம்‌ வந்து சேர்ந்திருக்க 
நீர்கள்‌. இதற்கு ஒப்பான பேறு இவ்வுலகில்‌ வேறு 
ஒன்றும்‌ கிடையாத ?? என்று மனமார ஆசீர்வதிப்பார்‌. 

அன்னையார்‌ வைதிக பிராம்மணக்‌ குடியில்‌ பிறந்தவர்‌ 
எனினும்‌, குலாசாரங்களை யெல்லாம்‌ அவருடைய 
பேரன்பு தூர ஒதுக்‌ வைத்துவிட்டது. சீர்திருத்தக்‌ 
காரர்கள்‌ செயற்கையாகவும்‌ பலவற்தமாகவும்‌ செய்கின்ற 
சில சமுதாயத்‌ திருத்தங்களை அவர்‌ அன்பின்‌ மேலீட்‌ 
டால்‌ இயற்கையாகவே செய்து முடித்தார்‌, தம்மை 
நாடி வந்தவர்களும்‌ தமது சிஷ்யர்களும்‌ தமக்குக்‌ குழந்‌ 
தைகள்‌ ஆவர்‌. தாய்‌ தன்‌ குழந்தைகளுக்‌ இடையில்‌ 
வேற்றுமை பாரரட்டுவது எங்கனம்‌ ? அவர்கள்‌ எல்‌ 
லார்க்கும்‌ எல்லாவிதத்திலும்‌ அன்னையாரிடம்‌ சமஉரிமை 
யுண்டு, &ழ்க்குடியில்‌ பிறந்தவள்‌ என்று உலகத்தவர்‌ 
சொல்லும்‌ லெளகெ நிலைமையில்‌ இருந்த மாது ஒருத்தி 
அன்னையாரிடம்‌ அன்பு பூண்டு அடிக்கடி. வருவதுண்டு. 


௧௦௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


ஒருதடவை அவளுடைய கைக்குழந்தை. அன்னையார்‌ 
அமர்ந்திருந்த ஆசனத்தில்‌ மலங்‌ கழித்து ௮௬௫ செய்து 
விட்டது. உடனே அதைத்‌ தாமே சுத்திசெய்ய அன்னை 
யார்‌ முற்பட்டார்‌. அப்படிச்‌ செய்வது அடாது என்று 
மற்றவர்‌ தடுத்தனர்‌. “ என்‌ குழந்தை கழித்த மலத்தை 
நான்‌ 'எடுக்கவேண்டாமென்று என்னைக்‌ தடுப்பது உங்க 
ளுக்கு எங்ஙனம்‌ தகும்‌ ??? என்று கேட்டார்‌. உலகத்தா 
சனைவரையும்‌ தம்‌ குழந்தைகளாகக்‌ கருதிய அன்னையார்‌, 
இண்டத்தகாதவர்களென்று உலகத்தவர்‌ விலக்கி வைப்ப 
வ்ர்களிடத்திலும்‌' இவ்வாறே ஈடந்துகொள்வார்‌. ஜாதி 
அவேஷத்தர்ல்‌ மற்றவர்கள்‌ அவர்களுக்கு ஒழுங்காக 
அன்னம்‌ படைக்கமாட்டார்களென்றெண்ணி ௮ப்‌ பணி 
யைத்‌ தாமே செய்ய முன்வருவார்‌. ்‌ 
இதினும்‌ பெரிய மற்றொரு கிகழ்ச்சி சேர்ந்த. 
அம்ஜித்‌ என்று அழைக்கப்பட்ட மகம்மதியன்‌ ஒருவன்‌ 
அன்னையாரைக்‌ காண அடிக்கடி வருவான்‌. அவன்‌ 
கொண்டுவரும்‌ பழங்களைக்‌ குருதேவர்க்கு நைவேத்தி 
யம்‌ செய்ய அன்னையார்‌ ஏற்றுக்கொள்வார்‌. வங்காள 
தேசாசாரப்படி அது அடாத செய்கையாகும்‌, மற்ற 
ஹிர்‌துக்களுக்கு மன வருத்தம்‌ உண்டுபண்ணக்‌ கூடா 
தென்றெண்ணி அன்னையார்‌ அம்ஜித்தைத்‌ திண்ணையில்‌ 
உட்காரவைத்து அன்னமளிப்பார்‌. ஒரு தடவை அவ 
னுக்கு அன்னமளிக்கும்படித்‌ தம்‌ தம்பியின்‌ மகள்‌ ஈளினி 
யிடம்‌ அவர்‌ சொன்னார்‌.  அம்மங்கை ஜாதி யொழுக்கத்‌ 
அக்கு உட்பட்டு எட்ட நின்றுகொண்டு, இலையில்‌ உணவை 
வீப்போட்டாள்‌. இதைக்‌ கண்ட அன்னையார்‌ பெரி 
தும்‌ வருந்தி, “முகம்‌ திரிந்து நோக்கக்‌ குழையும்‌ 
விருந்து? என்கின்றனர்‌ மேலோர்‌. நீயோ உடலில்‌ 
புடைப்பஅ போன்று அன்னத்தைப்‌ படைக்‌இரய்‌ ! 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை. ௧௦௧ 
உன்‌ செயலால்‌ உனக்கும்‌ துன்பம்‌ அவனுக்கும்‌ அன்பம்‌!? 
என்று சொல்லிவிட்டு, வழக்கம்போல்‌ தம்‌ திருக்கரத்தா 
லேயே அம்ஜித்‌ அக்கு அழுது வழங்கினார்‌. அண்ட நாய 
தியின்‌ தொண்டனாயெ அவன்‌ விரும்பியதும்‌ , அதுவே. 
அம்ஜித்‌ உணவை அருர்திய பிறகு' அவனது 'எச்ல்‌ 
இலையை அன்னையார்‌ தாமே அப்புறப்படுத்திவிட்டுச்‌ 
சாணமிட்டு மெழுகனார்‌. இதற்குத்‌ தடை பெரிதும்‌ உண்‌ 
டாயிற்று. அவர்கள்‌ மறுப்புக்கு விடையாக அன்னை 
யார்‌, “நரேன்‌, ராக்கால்‌ முதலாயினோர்‌ (தாவது 
விவேகானந்த சுவாமிகள்‌, பிரம்மானந்த சுவாமிகள்‌ முத: 
லாயினோர்‌) எப்படி என்‌ அருமைச்‌ செல்வர்கள்‌ ஆவார்‌ 
களோ அதே மாதிரி ௮ம்ஜித்‌.தும்‌ என்‌ அருமைச்‌ செல்‌ 
வன்‌ ?? என்று சொன்னார்‌. வேற்றுமையை உண்டுப்ண்ணு 
வத அஞ்ஞான மென்றும்‌, ஒற்‌.றுமையை உண்டுபண்ணு 
வது ஞானமென்றும்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ புகட்டி யிருந்‌ 
தார்‌. அதை அனுஷ்டானத்தில்‌ கொண்டுவந்து உல 
கனை த்தையும்‌ ஒன்றாகக்‌ கருதுவஅ எங்ஙனம்‌ என்பதைத்‌ 
தமது வாழ்க்கையிலேயே ஈடாத்திக்‌ காட்டியவராவார்‌ 
நமது ஞானத்தாயாராகிய இவர்‌, . 
ட. அன்னையாரின்‌: அருளுக்குப்‌ பாத்திரமாக மேல்‌ 
நாட்டிலிருந்து சகோதரி நிவேதிதை, சகோதரி ரிஸ்‌ 
தின்‌, சகோதரி தேவமாதா முதலாயினோர்‌ 'இந்தியாவுக்‌ 
குத்‌ தீர்த்த யாத்திரை பண்ணுவது போன்று வந்து 
சேர்ந்தனர்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ கல்வியில்‌ தேர்ச்சி 
மிகப்‌ பெற்றவர்கள்‌. நேர்த்தியான மேல்நாட்டு வாழ்க்கை 
முறையில்‌ ஈடுபட்டவர்கள்‌. அவர்கள்‌: அதற்குரிய சுகங்‌ 
களை யெல்லாம்‌ பொருட்படுத்தாது தெய்வத்தன்மையோ 
டொத்த தன்மை வாய்ந்த இந்தியத்‌ தாய்மார்களின்‌ 
வாழ்க்கை முறையை அன்னையாரிடமிருந்த' கற்றுக்‌ 


௧௦௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 

கொள்ள இங்குவந்து சேர்ந்தார்கள்‌. அன்னையாரின்‌ 
இரொமத்துக்குச்‌ சென்று அவர்கள்‌ எளிய குடிசை வாழ்க்‌ 
கையையும்‌ வாழலாயினர்‌. இந்தியாவின்‌ ஆத்மீய வாழ்க்‌ 
கையில்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த விசுவாசமே அவ்வளவு 
சிரமம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்படி அவர்களை த்‌ தண்டிற்று, 
நமது அன்னை ஸ்ரீசாரதா தேவியாரோ அவர்களைத்‌ தம்‌ 
சொந்தப்‌ புதல்விகளென வரவழைத்தார்‌. ஆசார அனஷ்‌ 
டான த்தில்‌, ஈடையுடை பாவனையில்‌, பாஷையில்‌, அடி 
யோடு மாறுபட்ட அவர்களோடு, ஆத்மீக வாழ்க்கையை 
யும்‌ பேரன்பையும்‌ ஆதாரமாகக்‌ கொண்ட அன்னையார்‌ 
மாறாத இணக்கத்தை யுண்டுபண்ணினார்‌. இந்தியத்‌ 
தாயின்‌ அருள்‌ நிலை உலகத்தவரைத்‌ தம்மகத்து எடுத்து 
அணைத்துக்‌ கொள்ள வல்லது என்பதற்கு இதுவே 
சான்றாகும்‌. 

1 தமது ஆயுள்‌ முழுதும்‌ அன்னையாருடைய நடை 
யுடை பாவனை களெல்லாம்‌; ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ திருமேனி 
தீரித்துத்‌ தமது அருல்‌ இருந்தாற்போன்று, ஈடை 
பெற்று வந்தன. ஞானவுருவாய்‌, மாறாக்‌ துணைவசாய்‌ 
குருதேவர்‌ யாண்டும்‌ தீம்மோடிருந்தது அவருடைய 
தேர்ந்த அனுபவமாகும்‌. புகைப்படம்‌ ஒன்றைக்‌ குரு 
தேவருடைய புறச்‌ சின்னமாக வைத்து வணங்கினா செனி 


னும்‌, அதில்‌ விளங்கிய அவருடைய சாந்நித்தியத்தை . 


அன்னை யாருடைய பாவனையினின்‌ நு தெரிந்து கொள்ளக்‌ 
கூடும்‌. பூஜா விதிப்படி வழிபடுதற்குப்‌ பதிலாகப்‌ 
பர்த்தாவோடு அன்புடன்‌ உறவாடுவது போன்று அவர்‌ 
வழிபட்டார்‌. படத்தின்‌ வாயிலாக ஈறுமலர்‌ முதலியன 
சாத்தி நிஷ்டை புரிவார்‌. அன்ன நைவேத்தியம்‌ வைத்து, 
“இனி அமுஅ செய்யுங்கள்‌ ?? என்று இறைவனோடு நேர்‌ 
முகமாகப்‌ பேசுவார்‌, அவர்‌ படைத்த நைவேத்தியத்தை 


கு 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௧௦௩ 


ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ ஏற்றுக்கொண்டது அவருடைய நித்‌ 
திய அனுபவமாகும்‌. அப்படி அவர்‌ ஏற்காத நாளன்‌ அ 
அன்னையாரும்‌ உணவு அருந்தார்‌. ஒருநாள்‌ ஒரு செல்வ 
வந்தர்‌ வீட்டுச்கு அன்னையாரும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து 
சந்நியாசிகள்‌ பலரும்‌ பிக்ஷைக்கு அழைக்கப்பட்டிருக்‌ 
தனர்‌. அன்று ஆங்கு குருதேவருக்குப்‌ பூஜை செய்த 
அன்ன நைவேத்தியம்‌ படைக்கும்படி அன்னையார்‌ வேண்‌ 
டிக்‌ கொள்ளப்பட்டார்‌. அஅசுவையுடன்‌ பல பட்சணங்‌ 
கள்‌ படைக்கப்பட்டன வெனினும்‌ குருசேவர்‌ ஒன்றை 
யும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை யென்று அன்னையார்‌ கண்‌ 
டார்‌. ஆதலால்‌ தாமும்‌ அன்னு அமுத செய்யவில்லை. 
ஏதோ சாக்குப்‌ போக்குச்‌ சொல்லி அவர்‌ சாப்பிடா 
இருந்துவிட்டார்‌. அக்குடும்பத்தார்‌ ஒழுக்கத்தில்‌ சிறந்த 
வர்‌ அல்லர்‌ என்பது பின்னால்‌ அவருக்குத்‌ தெரியவர க த. 
குருதேவரும்‌, அவரைப்‌ பின்பற்றி ௮ன்னையாரும்‌, ஆங்கு 
அன்று அன்னமருர்தா இருந்ததற்கு ஒருவேளை ௮அவே 
காரணமா யிருந்திருக்கலாம்‌. கிராமத்துக்கு மாட்டு: 
வண்டியில்‌ நெடும்‌ பயணம்‌ போகும்பொழுதும்‌ வசதி 
யான ஓரிடத்தில்‌ தங்கித்‌ தமது முறைப்படி குருதேவரை 
வழிபடுவது அவருடைய வழக்கம்‌. ஒரு தடவை அத்‌. 
தகைய பயணத்தில்‌, சமைத்த உணவை பிரம்மசாரி ஒரு 
வர்‌ மட்‌ பாண்டத்தோடு தவறிக்‌ கீழே நழுவ விட்டுவிட்‌ 
டார்‌. அன்னையாரோ சிறிதேனும்‌ மனங்‌ கலங்காத 
உடைந்த ஓடுகளின்மீது மண்‌ படாது கிடந்த அன்னத்‌ 
தைச்‌ சேகரித்து, “இன்று இதைக்கொண்டே தாங்கள்‌ 
திருப்தி யடையவேண்டும்‌ ?? என்று குருதேவரிடம்‌ 
சொல்லி, அதை அவருக்கும்‌ படைத்து வழிபட்டார்‌. 
பாபிகளையும்‌ காப்பாற்ற வல்ல பேராற்றல்‌ படைத்திருந்த 
அன்னையார்‌, அவ்வாற்றலெல்லாம்‌ தமக்குக்‌. குருதேவர்‌. 


௧௦௫ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


அருளால்‌ வருபவையென்று பகர்வார்‌. ' ஸ்ரீ ராமகிருஷ்ணா 
சோடு ௪ம அந்தஸ்‌.அ வகிக்கும்‌ உரிமையும்‌ பாங்கும்‌ அவ 
ருக்கு இருர்தனவெனினும்‌, தம்‌ பெருமையை அவர்‌ கன 
விலும்‌ கருதியதில்லை. மெய்யன்போடு வழிபடுபவர்‌ எல்‌ 
லாரையும்‌ உயர்வு தாழ்வின்றிக்‌ குருதேவர்‌ ஏற்றுக்‌ 
கொள்வார்‌ என்பதே அன்னையாரின்‌ அணிபு. 

ஏட்டுக்‌ கல்வியினின்‌ று வருவதை விட அதிக நூண்‌ 
ணறிவு தாய வாழ்க்கையினின்‌ று வருகிறது என்ப 
தற்கு அன்னையாரின்‌ வாழ்க்கை சான்றாகும்‌. பேரறி 
வின்‌ ஒரு கூறாஇக்‌ குறிப்பறியும்‌ சக்தி அவரிடத்து 
வேண்டியவாறு இருந்தது. குருதேவரோடு தக்ஷிணேசு 
வரத்தில்‌ வாழ்ந்திருந்த காலத்திலேயே அவர்‌ அதைப்‌ 
பல நெருக்கடிகளில்‌ கையாளலானார்‌. ஒரு செயலை 
உதாரணமாக ஈண்டு எடுத்துக்‌ கொள்வோம்‌. கங்கா 
தீரத்தில்‌ இருந்த பானிஹட்டி என்ற இராமத்தில்‌ வைஷ்‌ 
ணவ மகோற்சவம்‌ ஒன்றில்‌ கலந்து கொள்ள வருஷம்‌ 
தோறும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ போவது வழக்கம்‌. அத்‌ 
தகைய நிகழ்ச்சி ஒன்றுக்குத்‌ தாமும்‌ உடன்‌ போக 
லாமோ வென்று ஒரு தோழி மூலமாக அன்னையார்‌ குரு 
தேவரிடம்‌ விடை கேட்டார்‌. “விருப்ப மிருந்தால்‌ 
அவளும்‌ உங்களோடு வரலாம்‌? என்றார்‌ பரமஹம்ஸ 
தேவர்‌. குருதேவருக்கு முழு மனதோடு கூடிய சம்மத 
மில்லை என்பதை அச்சொல்லினின்‌ று அன்னையார்‌ 
அறிந்து கொண்டார்‌. ஆதலால்‌ ஏதோ சாக்குச்‌ சொல்‌ 
லித்‌ திருவிழாவிற்குப்‌ போகாது அவர்‌ நின்று விட்டார்‌. 
ஸ்ரீ ராமகிருஷ்ணரும்‌ விழாவினின்று திரும்பி வந்து 
அன்னையாரின்‌ செயலை மிக மெச்சினார்‌. ஏனென்றால்‌ 
அவரை உலக த்தவர்முன்‌ வீண்‌ விளம்பரம்‌ பண்ணக்‌ 


குருதேவருக்கு விருப்ப மில்லை, 


0 


அன்னையாரின்‌ அருள்நிலை ௧௦௫ 


தர்ம வைத்திய சாலை நடாத்திய சிஷ்யர்‌ ஒருவர்‌ 
அன்னையாரிடம்‌ வந்து, பணக்காரர்கள்‌ கூட இலவசமாக 
மருந்து கேட்னெறனரே, என்‌ செய்வது என்று கேட்‌ 
டார்‌. சற்றுச்‌ சிந்தித்துப்‌ பார்த்து விட்டு, “£ பணம்‌ 
உடையவர்கள்‌ எல்லாரும்‌ உண்மையில்‌ பணக்காரர்‌ 
ஆகார்‌. இலவசமாகக்‌ கேட்பவர்‌ எல்லாரும்‌ ஏழைகளே. 
ஆதலால்‌ நீ அவர்களுக்கு மருந்து வழங்க வேண்டியது 
தான்‌ முறை?” என்று அன்னையார்‌ பதில்‌ விடுத்தார்‌, 
புதிதாக மடத்தில்‌ சேரும்‌ பிரம்மசாரிகளிடத்தில்‌ 
அன்னையார்‌ அளவுக்கு மிஞ்சிய அன்பு பாராட்டுவசால்‌, 
இளைஞர்கள்‌ சட்ட திட்டங்களுக்கும்‌ கட்டளைக்கும்‌ உட்‌ 
படாது அன்னையாரிடம்‌ ஓடிப்போய்‌ வீடுதின்‌ றன ரென்‌ 
அம்‌, அதனால்‌ ஆச்ரம வேலைகள்‌ ஒழுங்காக ஈடைபெறுவ 
தில்லை யென்றும்‌, ஒரு இளை ஆச்‌ மத்‌ தலைவர்‌ அவரீடம்‌ 
வந்து முறையிட்டார்‌. அதைக்‌ கேட்ட தாயார்‌, 
“ ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌ சட்ட திட்டங்களால்‌ வலுத்து 
வருவதன்‌ அ. அன்பு ஒன்றே அசைச்‌ சார்ந்தவர்களை 
இணைத்து வைக்கிறது ? என்றார்‌. இப்படியே கடின 
மான எப்பிரச்னைக்கும்‌ அவரிட மிருந்து எளிய இனிய 
பதிலே வெளி வரும்‌. அவர்‌ இயம்பிய இது. போன்ற 
பார்த்தால்‌ ௮வைகளில்‌ எவ்வளவு 


கூற்றுக்களை ஆராய்ந்து 
தைந்து இடக்கனெறன எனபது 


மேலாம்‌ கருத்துக்கள்‌ பு 
விளங்கும்‌. 

அன்னையார்‌ தன்னம்‌ தனியாகக்‌ கமார்புகூரில்‌ 
வாழ்ந்திருந்தபோது, ஹரீசன்‌ என்பவன்‌ ஒருவன்‌ அங்கு 
வந்து சேர்ந்தான்‌. தன்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய 
பக்தன்‌ என்று சொல்லிக்‌ கொண்ட அவனுடைய 
வாழ்க்கை பழிக்குப்‌ புறம்பானதா யில்லை. சில அரா 
சாரங்களில்‌ அவன்‌ ஈடுபட்டவன்‌. ஸ்ரீ ராமதிருஷ்ணரே 


௧௦௬ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 

தன்னிடத்து அவிர்ப்பவித் துத்‌ தன்னை ஆட்டிவைப்ப 
தாகச்‌ சொல்லிக்‌ கொள்வான்‌. அத்தகைய பரவச நிலை 
யில்‌ தான்‌ இருப்பதாகவும்‌, அன்னையாரின்‌ தலையில்‌ கை 
வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும்‌, பாசரங்கு 
பண்ணிக்கொண்டு அவன்‌ அவரைத்‌ தாக்க வந்தான்‌. 
அன்னையாரோ ஒரு குதிறாக்குப்‌ பின்புறம்‌ ஓடித்‌ தப்‌ 
பிக்க முயன்றார்‌, ஆனால்‌ ஹரீசனும்‌ அவரைத்‌ அரத்திக்‌ 
கொண்டே ஓடிவந்தான்‌. பல தடவை குதிரைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றி ஓடிச்‌ சலித்துப்‌ போன அன்னையார்‌ பேதை 
போன்‌ அ பொறுத்திருத்தல்‌ பின்னும்‌ தகாதென்‌ 
றெண்ணி, திடீரென்‌ று திரும்பி அவனை வலிந்து காலால்‌ 
உதைத்தார்‌. திருடிக்‌ கீழே வீழ்ந்தான்‌ கெட்ட கருத்‌ 
அடைய வேஷதாரி. வீராவேசத்தடன்‌ அவனது 
நெஞ்சன்‌ மீது ஒரு காலை நாட்டி நின்றுகொண்டு அன்னை 
யார்‌ அவன அ முகத்தில்‌ கையப்‌. புடைத்தார்‌. ஓயாது 
விரைந்து வீழ்ந்த அடியைப்‌ பொறுக்க முடியாமல்‌ 
அவன்‌ ஈடு நடுங்கினான்‌. தப்பித்தால்‌ போதுமென்று 
அவன்‌ மனங்கலங்‌இக்‌ கிடரந்தபொழுதே அறைவதை 
அன்னையார்‌ நிறுத்தினார்‌. அந்த நெருக்கடியில்‌ அவர்‌ 
அதைதீதவிச வேறு என்ன செய்திருக்க முடியும்‌? 
அமைதியும்‌ நாணமும்‌ வடி. வெடுத்திருந்த அன்னையார்‌ 
அதுபோன்ற ஆபத்து வேளைகளில்‌ வீரலக்ஷ்மியின்‌ வடி 
வெடுக்கவும்‌ வல்லவராயிருந்தார்‌. - ஆடவருடைய உதவி 
யையே யாண்டும்‌ எதிர்பார்த்து நிற்கும்‌ இக்காலத்து 
இந்திய மகளிர்க்கு அன்னையாரின்‌ இச்செயலில்‌ அரிய 
பாடம்‌ ஒன்று கற்றுக்கொள்ளக்‌ இடக்கிறது. பல 
மின்மையையும்‌ பயங்கொள்ளித்தன த்தையும்‌ பெண்மை 


யோடு பொருத்தி வைக்கலாகாது. வேண்டியபொழுத 


அன்னையாரின்‌ அருள்‌ நிலை ௧௦௭ 


வீ.ரவெறி வடிக்க வல்ல வன்மையும்‌, சமயோசித புத்தியும்‌ 
பெண்டிர்களுக்கு இன்றியமையா தவைகளாகும்‌. 
மிகச்‌ சிக்கலான பிரச்னைகளையும்‌ அன்னையார்‌ எளி 
தில்‌ செடுத்து அவைகளினின்ன மீளூதற்கான வகை. 
கச்‌ சொல்லித்‌ தருவார்‌. சுத்த சைதன்யத்தையே. 
சார்ந்திருந்த அவருடைய தூய உள்ளத்துக்குக்‌ கடின 
மான கேள்வி அல்லது சந்தர்ப்பம்‌ எதுவு மில்லை. 
ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர்கள்‌ கல்வியில்‌ சிறந்த 
வர்களாயும்‌, சமுதாய இயல்பை முற்றும்‌ அறிந்தவர்க 
ளாயும்‌, ஞானத்தில்‌ தீர்க்க தரி௫ிகளாயும்‌ இருந்தனர்‌ ;. 
எனினும்‌, மேலாம்‌ கருமம்‌ எதிலும்‌ அவர்கள்‌ அன்னை 
யாரின்‌ அனுமதியின்றிப்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌, 
அன்னையாரின்‌ அபிப்பிராயமும்‌ ஈசுவர திருவுளமும்‌. 
ஒன்று என்பது அந்த ஞானவான்‌் களுடைய சித்தார்‌ 
தம்‌. அன்னையாரின்‌ அனுக்ரெகத்தைப்‌ பெற்றபின்பே: 
ஸ்ரீமத்‌ விவேகானந்த சுவாமிகள்‌ தர்ம ஸ்தாபனத்தின்‌ 
பொருட்டு மேல்‌ நாடுகளுக்கு திக்குவிஜயம்‌ செய்யத்‌ 
துணிந்தார்‌. ஸ்ரீமத்‌ பிரேமானந்த சுவாமிகளுக்குத்‌ 
தமது ஞானத்தாயின்‌: சொல்லினும்‌ மிக்க வாசகம்‌ எது: 
வும்‌ இருந்ததில்லை. அன்னையாரின்‌ திருவாயினின்‌ நு 
தோன்றும்‌ மொழியை ஈசுவர ஆதேசமெனப்‌ பாராட்டிப்‌; 
பணிந்து நடப்பார்‌ அவர்‌. பர்வசத்தால்‌ தமது பருத்த: 
திருமேனி பதை பதைக்க ஸ்ரீமத்‌ பிரம்மானந்த சுவாமிகள்‌. 
தமது அருள்‌ அன்னையாரின்‌ முன்னிலையில்‌ தோன்றித்‌ 
தண்டனிடுவார்‌. அன்புக்கும்‌ அறிவுக்கும்‌ ஆற்றலுக்கும்‌. 
உறைவிடமாகிய அகிலாண்ட நாயகியே உருவெடுத்த 
வந்தவராவார்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்‌ என்பது. 
அந்த சுவாமிகளது ஞானக்காட்சியாயிற்று. 
டன 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ | ப 
யூத உடல்‌ நீத்துப்‌ பொன்று உடல புகுதல்‌ 


இ தியாக அன்னையார்‌ தொடர்ந்து ஓராண்டு தம்‌ 
கிராமத்தில்‌. வாழ்ந்திருந்தார்‌. அத்துடன்‌ அல்கு 1 
இராமவாசம்‌ முற்றுப்பெற்றது. 1920-ம்‌ வருஷம்‌ பெப்ர்‌ 
வரி மாதத்தில்‌ மெலிந்த திருமேனியுடன்‌ அவர்‌ கல்கத்தா 
வுக்கு வந்து சேர்ந்தார்‌, மண்ணுலகில்‌ அவருடைய 
வாழ்க்கை முடிவு பெறுவதன்‌ அறிகுறிகள்‌ தென்பட்டன. 
தம்பியின்‌ மகள்‌ சாதையிடத்திருந்து அவர்‌ மனதைப்‌ 
யிரித்தெடுத்தக்கொண்டதே அவ்வறிகுறிகளுள்‌ முக்கிய 
மான தாகும்‌. அன்னையாரின்‌ மனது பூலோகத்தில்‌ 
பொருந்தி யிருப்பதற்கு அப்பெண்ணைப்‌ பரிபாலிப்பதே 
ஓர்‌ ஏதுவா யிருக்கட்டும்‌ என்று குருதேவர்‌ ஞானக்‌ 
காட்சியில்‌ கட்டனையிட்டிருந்தார்‌. இப்பொழுதோ அவ 
ருடைய மனது ராதையினிடமிருர்‌ த விலகக்கொண்ட த 
மல்லா, வெளியுலக திருஷ்டியும்‌ ஒடுங்கக்கொண்டே 
வந்தது., உடலில்‌ ரத்தம்‌ குறையவும்‌, ்‌ காய்ச்சல்‌. 
தொடர்ந்து சல இங்களாக அவ்வுடலை வாட்டவும்‌ செய்‌. 
தன. திறமை வாய்ந்த மருத்துவர்‌ லர்‌ கோயைக்‌ குணப்‌ 
யடுத்த முயன்று வந்தனர்‌. ௮ன்னையாரோ உடலை மறந்து 
பிரம்ம நிஷ்டையிலிருப்பார்‌ ; அல்லது உடல்‌ உணரச்‌ 
பெற்றிருக்கும்பொழுது ஜந்து வயதுச்‌ சிறுமியின்‌ பாங்‌ 
குடன்‌ பேசுவார்‌. ஆகாரம்‌ எதையும்‌ ஏற்க மறுக்கும்‌. 
பொழுதும்‌, கங்கையில்‌ போய்‌ நீராடி விளையாட வேண்டு. 
மென்று சொல்லும்பொழுதும்‌, அவரிடத்திருந்த குழந்‌ 
தையின்‌ இயல்பு தெற்றெனத்‌ தோன்றும்‌. ஒளஷதங்களை 
அவர்கள்‌ ஓயாது வழங்கியதும்‌, உஷ்ணமானியைக்‌. 
கொண்டு வெப்ப நோயின்‌ வேகத்தை அவர்கள்‌ அளந்த 


பூத உடல்‌ நீத்துப்‌ போன்றா உடல்‌ புகுதல்‌ ௧௦௯. 


அம்‌ அன்னையார்க்குப்‌ பிடிக்கவில்லை. உடல்‌ ஒடுங்கும்‌ 
காலம்‌ நெருங்கிவிட்ட அ. உள்ளம்‌ உயர்‌ நிலையில்‌ தனைத்‌ 
திருந்தது. அதற்கிடையில்‌ உலகத்தவர்‌ தம்மை ஏன்‌ 
உபத்திரவப்‌ படுத்தவேண்டும்‌ என்பதே அவரது கருத்து. 
“ இந்த பூலோக விளையாட்டு எனக்‌இனி வேண்டாம்‌. 
காயத்தைக்‌ களைந்தெறிந்தவிட்டுப்‌ பரமானந்தத்தில்‌ 
தினை த்திருப்பேன்‌,” என்னு தமக்குள்ளே சொல்லிக்‌ 
கொண்டு அவர்‌ பூரித்திருப்பார்‌. 


உடல்‌ மறைதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு, தாம்‌. 


படுத்திருந்த அறையினின்‌அம்குருசேவருடைய படத்தை 
அப்புறப்படுத்தும்படி' அவர்‌ பகர்ந்தார்‌. அதற்குக்‌ கார 
ணம்‌ யாதோவென்‌ அ கேட்டபொழுஅ மலஜலம்‌ கழிக்கத்‌ 
தாம்‌ இனி வெளியே நடர்தபோக முடியாதென்றும்‌, 
தம்முடல்‌ அத்தகைய அ௮சுசியான நிலைக்கு வந்திருக்கும்‌ 
பொழுது குருதேவருடைய படம்‌ ஆங்கிருப்பது முறை: 
யன்று என்றும்‌ விடையிறுத்தார்‌. அக்கிலையிலும்‌ தாம்‌ 
அருர்‌அதற்கருந்த கஞ்சி முதலியவைகளை அவர்‌ வழக்கம்‌ 
போல்‌ அண்ணலுக்கு அர்ப்பணம்‌ பண்ணிவந்தார்‌. 

அன்னையார்‌ இறுதியில்‌ இயம்பிய சில உறுதிமொழி 
கள்‌ நமக்கு உயிர்‌ அளிக்கும்‌ உபதேசமாகும்‌. கடையில்‌ 
பண்டங்களை விலைக்கு வாங்குவதுபோன்று, மனிதர்‌ 
செய்யும்‌ ஐபதபத்துக்குக்‌ கைம்மாறுக ஈசுவர சாக்ஷாத்‌ 
காரம்‌ வருவதில்லை. ஓயாது அவனை வழுத்துதலின்‌ 
இடையே அவனைப்‌ பெறுதற்கு அவனஅ அருளையே 
நாடியிருக்க 0 வேண்டும்‌. 

உலக ஆசை அஅபடமெளவு ஈசுவர பக்தி அதி 
கரிக்கும்‌. 

காற்று மேகத்தைச்‌ சிதறடிப்பதுபோன்று இறைவ 
னுடைய திருநாம ஐபம்‌ உலகப்‌ பற்றுக்களை ஓட்டுகிற து. 


௧௧௦ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


சந்தனத்தைத்‌ தொடுவதால்‌ கைக்கு மணம்‌ வருவ அ 
போன்று, ஈசுவர தியானத்தால்‌ மனது ஈசுவர மய 
மாகிறது. 

ஓயாத ஐபம்‌ மனதை ஸ்திரப்படுத்‌ தற து. 

தூய மனதில்‌ ஈசுவர பாவனை குதித்தெழுந்து 
வருகிறது. 

தியானம்‌ பண்ணுவ அம்‌ சேவை செய்வ தும்‌ ஒன்றே 
டொன்று நன்கு இணை க்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

ஈசுவர கிருபையே அன்பமாக வடிவெடுத்து வரு 
கிறது. அத்தகைய அன்பத்தைப்‌ பொறுத்துக்கொள்‌ 
பவசே பக்திக்குரியவர்‌ ஆகின்றனர்‌. 

இல்லறத்தார்‌ அறவறத்தார்‌ ஆகிய இருதரத்தா 
ருக்கும்‌ பிரம்மசரியம்‌ இன்றியமையாதது; ஏனென்றால்‌ 
உடல்‌ சம்பந்தமான ஆசை போனாலொழிய ஆத்மானக்‌ 
தம்‌ தோன்றாது. 

உடல்‌ இன்றிருக்றெத, நாளை மறைகிறது ; அதற்‌ 
இடையிலும்‌ அது பல துன்பங்களுக்கு உட்படுதிற து ; 
இப்படி விசாரம்‌ செய்து விவேகத்தையும்‌ வைராக்கியத்‌ 
தையும்‌ பெறவேண்டும்‌. 

கடவுளுக்காக அனை த்தையும்‌ துறப்பவன்‌ நடமாடும்‌ 
கடவுளாகறான்‌. 

விதி எனும்‌ தேவதை, அறவியைக்‌ குறித்துத்‌ தான்‌ 
முன்‌ விதித்தவைகளை யெல்லாம்‌ : தானே துடைத்து 
விடுகிறாள்‌. 

அன்னையாரின்‌ திருமேனி : மறைதற்கு இரண்டு 
மூன்று நாட்களுக்கு முன்பு கிகழ்ச்சியொன்று நேர்ந்தது. 
ரோய்வாய்ப்பட்டிருற்த அவர்‌ அறைக்குள்‌ யாரும்‌ போய்‌ 
இடத்தை அடைத்துக்கொள்ளலாகா த என்ற கட்டளை 
பிறந்திருந்தது. அவரைப்‌ பார்க்கவந்த அன்னபூரணம்‌ 


பூத உடல்‌ நீத்துப்‌ போன்றா உடல்‌ புகுதல்‌ ௧௧௧ 


மாள்‌ எனும்‌ மாஅ ஒருத்தி உள்ளே அழைதற்கு அனுமதி 
யின்மையால்‌ வாயிலில்‌ அமர்ந்துகொண்டு இங்கனம்‌ 
எண்ணினாள்‌ :--“ அன்னையாரின்‌ பூலோக வாழ்க்கை 
எனும்‌ நாடகம்‌ முற்றுப்பெற்றுத்‌ திரையும்‌ கீழே விழப்‌ 
போகிறது. இனி இந்தப்‌ பாழுலகில்‌ நம்முடையது 
என்று சொல்லுதற்கு என்ன இருக்கிறது? எங்கள்‌ கதி 
என்னாகுமோ.” இதற்குள்‌ படுக்கையில்‌ திரும்பிப்படுத்த 
தாயார்‌ இவளைக்‌ கண்டு, அருகில்‌ வரும்படி சைகை 
செய்தார்‌. வணங்கிவிட்டு முழந்தாளிட்டு நின்‌ அகொண் 
டிருந்த அம்மங்கையின்‌ தலையைத்‌ தடவிக்கொடுத்து, 
அடங்கிய, ஆனால்‌ உறுதியான குரலில்‌ அன்னையார்‌ 
இவ்விதம்‌ இயம்புவாராயினர்‌-—* மகளே, உனக்கு மன 
வமைதி வேண்டுமானால்‌ உலகத்தவர்மீது குறை கூறாதே, 
மற்றும்‌ உன்னிடத்துள்ள குற்றத்ைதையே கிளறிப்பார்‌. 
உலக முழுதையும்‌ உன்னுடையதாக்கக்‌ கற்றுக்கொள்‌. 
ஈமக்கு உரியர்‌ உரியராகாதார்‌ என்று சொல்லும்‌ வேற்‌ 
அமை நிலைமையில்‌ யாருமில்லை. உலகனைத்தும்‌ நமதே, 
இதை ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்‌.” உடலை உகுக்கு 
முன்பு அன்னபூரணம்மாள்‌ மூலமாக உலகனை துக்கும்‌ 
அன்னையார்‌ கொடுத்த கடைசிச்‌ செய்தி இதவே. 
தீபத்தில்‌ எண்ணெய்‌ குறைவதஅபோன்ன அதிவேக 
மாய்‌ அன்னையாரின்‌ ஆக்கையின்‌ வலிவு ஓடுங்கிற்அு, 
இற திக்காலமும்‌ அணுகிற்று. பல்லாண்டுகளாகத்‌ தமது 
தோழிமார்களாக விருந்த கொலாப்‌ அம்மையையும்‌ 
யோகினி அம்மையையும்‌ அந்திய காலம்‌ வரையில்‌ நன்கு 
ஆதரிக்க வேண்டுமென்று ஸ்ரீமத்‌ சாரதானந்த சுவாமிக 
ளிடம்‌ அன்னையார்‌ அக்ஞாபித்தார்‌. பிறகு, குழுமி 
யிருந்த சஷ்யர்களை யெல்லாம்‌ அவர்‌ கண்குளிரப்‌ 
பார்த்து, மனமுவந்து ஆசீர்வதித்தார்‌, மனஅ அந்தர்‌ 


௧௧௨ ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம்‌ 


முகமாகத்‌ திரும்பியது. இருள்‌ படிந்திருந்த முகத்தில்‌ 
. இப்பொழுது தெய்வீக எழில்‌ வீசிற்று. அம்‌ நிலையில்‌ 
பிராணனும்‌ அடங்கியது. 1920-ம்‌ வருஷம்‌ ஜூலை மாதம்‌ 
21-தேதி அதிகாலையில்‌ பிரம்ம முகூர்த்தத்தில்‌ அன்னை 
ஸ்ரீ சாரதா தேவியார்‌ பூத உடல்‌ நீத்துப்‌ பொன்றா உடல்‌ 
எய்தினார்‌. தக்க சடங்குகளுடன்‌ தேகம்‌ கல்கத்தாவுக்கு. 
அருகிலுள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின்‌ தலைமை 
ஸ்தான மாய பேலூர்‌ மடத்தில்‌, கங்கைக்‌ கரையோரக்‌ 
தில்‌ தகனம்‌ செய்யப்பட்டது. ஞானிகள்‌ தேகத்தையும்‌ 
தகனம்‌ செய்வ ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து ஐதிகமாகும்‌. 
தகனம்‌ செய்யப்பட்ட இடத்தில்‌ ௮ன்னையாருக்குக்‌ 
கட்டுவிக்கப்பட்ட சிறிய ஆலயம்‌ ஒன்று மடத்தை அலங்‌ 
கரித்‌ துக்கொண்டு நிற்கிறது. - 

பெண்மைக்கு ஓர்‌ எடுத்துக்‌ காட்டாகப்‌ பரமஹம்ஸ 
தேவர்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரை உலகுக்கு அளித்‌ 
தார்‌. அவரது பெண்மையில்‌ மனைமாட்சியும்‌, தாய்மை 
யும்‌, அறவும்‌ ஒன்னு சேர்ந்து உச்சஸ்தானம்‌ பெற்றுத்‌ 
இகழ்வன வாயின. புனித மடைந்த பெண்மை, பாரிலுள்‌ 
ளோர்க்கு எத்தகைய பெருமையைப்‌ பொழிய வல்லது 
என்பதற்கு அன்னையார்‌ ஒரு சான்றாவார்‌. பெண்பாலார்‌ 
பண்பு அடையாத நாடு பயன்‌ ஒன்றும்‌ அடையாது என்‌ 
பது முன்னாளைய மேலோர்‌ கொள்கை. அன்னார்‌ பெண்‌ 
மையைத்‌ தெய்வத்‌ தன்மையோடு இணையாக வைத்து 
வணங்கினர்‌. ஆகையாலேதான்‌ அவர்கள்‌ வணங்கிய 
இறைவனும்‌ மாது ஒரு பாகன்‌ ஆனான்‌. அன்னை பரா 
சக்தியின்‌ இயல்பாகி பெண்மையே இந்தியாவுக்கு உயிர்‌ 
நாடி. பெண்மையைச்‌ சிறுமைப்‌ படுத்தியதினாலேயே 
இக்காலத்து இந்தியா உயிரை இழந்தவர்‌ போன்னு ஆய்‌ 


விட்டனர்‌. இந்த நெருக்கடியில்‌ பண்டைப்‌ பெண்மை 


பூத உடல்‌ நீத்துப்‌ போன்றா உடல்‌ புகுதல்‌ ௧௧௩ 
யனைத்தும்‌ திரண்ட தொரு வடிவாய்‌ ஈம்மிடையில்‌ வந்‌ 
தருளினார்‌ அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்‌. அத்தகைய 
புனிதம்‌ வாய்ந்த பெண்ணுலகை நாம்‌ எவ்வாறு போற்று 
வது என்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ ஈமக்கு வழிகாட்டியிருக்‌ 
றார்‌. அன்னையாரின்‌ பூத உடல்‌ இனி ஈம்‌ இடையில்‌ 
இல்லை. ஆனால்‌ அன்னையாரின்‌ வாழ்க்கை முறை எந்‌ 
நாளும்‌ இர்ஈன்னாட்டில்‌ நிலைத்திருக்கும்‌. தேவதைகளுக்கு 
ஒப்பான இந்தியப்‌ பெண்ணரசிகள த திருக்கூட்டத்தில்‌ 
திலகம்‌ போன்று அன்னையார்‌ திகழ்வாராக 1 அவரு 
டைய நல்வாழ்வைப்‌ பின்பற்றி நம்மனோர்‌ நலம்‌ மிகப்‌ 
பெறுவார்களாக | 

6 பேயென்றும்‌ மாய்கையென்றும்‌ 
பெண்களை இகழ்ந்து பேசிப்‌ 
பெருரற்‌ அற வடைந்தபேரும்‌ 
பிழைபுரிர்‌ தவரே யன்றோ ! 
தாயென்றும்‌ தஅணேைவியென்‌ அம்‌ 
தன்னுடை ரோக்கம்‌ காக்கும்‌ 
சகதர்ம சக்தியென்றும்‌ 
சாரதா தேவிதன்னை 
நீயென்‌ அம்‌ மகிழ்ந்து கொண்ட 
நிர்மல வாழ்க்கை தன்னை 
நினை த்திடுர்‌ தோனும்‌ நெஞ்சம்‌ 
நெக்குநெக்‌ குருகும்‌ ஐயா 
தீயென்னப்‌ புலனைக்காய்ந்த 
தீரனே ஞானவாழ்வின்‌ 
தீபமே ராமகிருஷ்ண 
தேவனே போற்றி போற்றி,” 
A 


த்க்‌ பர பு 


LCD CADENA 


“ அந்தோ ! இப்பாழுலகில்‌ எவ்வளவு ்‌ 
துன்பம்‌ நிறைந்திருக்கன்றது. நாமும்‌ 
எவ்வளவோ கடவுளை வேண்டி யிருக்‌ 8 
கின்றோம்‌. ஆனால்‌ துன்பமோ குறைந்த 
பாடே இல்லை--என்று பலரும்‌ புலம்பு 


AY 


0] 
கின்றனர்‌. உண்மையில்‌ துன்பம்‌ | 
இத்‌ துணை பொல்லாதது அன்று. அது 
கடவுள்‌ மக்களுக்கு அருளும்‌ ஒரு நன்‌ 
கொடையே யாகும்‌ ; கடவுளது எல்லை 
யற்ற கருணையின்‌ ஓர்‌ சின்னமேயாகும்‌.!” 
அன்ன சாரதா தேவியார்‌. ்‌ 


69௦6௪௦6௫65 629206ன202025666266666666666ல௫ 


A 


“பறற. ராமகிருஷ்ண வீஜயம்‌ ”' 


(1981-ம்‌ ஆண்டிலிருந்து நடந்துவரும்‌ ஓர்‌ ஆத்மார்த்த 
மாத தமிழ்‌ வெளியீடு) 


AC 


இதில்‌ வேளிவரும்‌ கட்ரைகளின்‌ பொதுவகை. 


(1) அடியார்கள்‌ திருவாய்‌ மலாந்து இசைத்த 
பேரின்பப்‌ பாக்கள்‌. 

(2) பெரியோர்கள்‌ அருளிய உறுதி மொழிகள்‌. 

(3) சாஸ்திரங்களின்‌ உள்பொருள்‌ விளக்கம்‌. 

(4) ஆன்ம தத்துவ ஆராய்சி, 

(5) சாதன முறைகளின்‌ தெளிவுரை. 

(6) அடியார்களது இன்சுவை ட்ப 3 

(1) அரிய குரு - சிஷ்ய சம்வாதங்கள்‌. 

(8) ஆத்மார்த்தப்‌ புராணக்‌ கதைகள்‌. 

(9) ஜயந்திரிபுகளின்‌ தெளிபொருள்‌ விளக்கம்‌, 

வருட சந்தா ரூ. 2. Vr தனிப்பிரதி அணு 4. 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை 


ஸ்ரீ விவேகாநந்த வரலாறு 0-1 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை 


ட்‌ 

3 
. மற்றும்‌ சரித நூல்கள்‌ ்‌ 
ஆ ரூ.௮. &* 
்‌ 1. ஸ்ரீ ராமகிருஷ்ண சரிதம்‌ உட0-72 - 
& 4: ஸ்ரீ விவேகாநந்த சரிதம்‌ ய்‌ ¢& 
3 3. ஸ்ரீ பவாஹாரி பாபா “03 ்‌ 
்‌ (4, ஸ்ரீ விவேகாநந்த சரித சுருக்கம்‌... 0-3 
cE 
க்‌ க 
ம்‌ & 
பி ல்‌ 
்‌] ப 


டவல வல வலவ விவ வவ லவ வலவ வ வலவ வ வைய வலன்‌ 


வே! ல 


